கழக வெளியீடு : ௪௬௪ 
ஆழ்வார்கள்‌ வரலாறு 


முதற்‌ புத்தகம்‌ 


சென்னை, பச்சையப்பன்‌ கலலூரி 
உயர்கிலைப்பள்ளித்‌ தலைமைத்‌ தமிழாசரிரியராயிருர்த 


புலவர்‌ கா. ர. கோவிந்தராச முதலியார்‌ 
எழுதியது 


திருநெல்வேலி, தென்னிந்திய 
சைவ சிந்தரந்த க்‌ கழகம்‌ லிமிடெட்‌ 
ஒகுநெல்வேலி சென்னை 


-மூதற்‌ பதிப்பு ஏப்பிரல்‌ 1948 


(All Rights Reserved) 


Published by 
THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS . 
‘PUBLISHING SOCIETY TINNEVELLY LTD. 
TIRUNELVELI ல்‌ MADRAS 


உ. 1. 0, MS. 95.2. 


Printed at the Progressive Printers, Madras 


£..... முகவுரை 


மாந்தர்கள்‌ நூற்களை ஒதி யுணர்ந்து எய்‌த.தற்கு உரிய 


- உறுதிப்‌ பொருள்கள்‌ நான்கு. , அவை அறம்‌, பொருள்‌,. 


இன்பம்‌, வீடு என்பன. தமிழில்‌ அவற்றுள்‌ வீட்டைப்‌ 


: பற்றிக்‌ கூறும்‌ தூற்களுள்‌ ஆழ்வார்கள்‌ அருளிய நாலா 


யிரத்தையும்‌ திருஞான சம்பந்தர்‌ முதலிய நாயன்மார்கள்‌ 


' அருளிய தேவார இருவாசகங்களையுமே முதன்மை. 


யானவை எனவும்‌, தமிழ்‌ வேதங்கள்‌ எனவும்‌ அ றிஞர்கள்‌ 
யாவரும்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. சைவ சித்தாந்த நூற்‌. 


. பதிப்புக்‌ கழகத்தார்‌, நாலாயிரத்தை அருளிய ஆழ்வார்‌ 


கள்‌ பன்னிருவர்களுடைய வரலாறுகளையும்‌ எழுதுவித்து 


வெளியிடக்‌ கருதி, என்னை அழைத்து, * ஆழ்வார்‌ 


களுடைய வரலானுகளை இரண்டு புத்தகங்களாக எழுதித்‌: 


. தரவேண்டும்‌? என்று கூறினர்‌. 


யான்‌ அவர்கள்‌ கூறியதை மகிழ்வுடன்‌ ஏற்றுக்‌: 


“கொண்டு, பின்‌ பழயெபெருமாள்சீயர்‌ அருளிய (1): 


்‌ ஆறாயிரப்படி குருபரம்பராப்‌ பிரபாவம்‌, (2) பன்னீரா 


க 


யிரப்படி குருபரம்பராப்‌ பிரபாவம்‌ (3) அரிசமய தீபம்‌,. 
(4) வடகலை குருபரம்பராப்‌ பிரபாவம்‌, (9) உபதேசமத்‌ 
இனமாலை என்னும்‌ நூற்களின்‌ உதவியைக்‌ கொண்டு, 
அவ்வாறே ஆழ்வார்களின்‌ வரலாறுகளை இரண்டு பகுதி 


"களாக எழுதிக்‌ கொடுத்தேன்‌. 


- மேற்‌ கூறிய ஐர்து தாற்களுள்‌, ஆறாயிரப்படி குருபரம்‌ 


“ப்ராப்‌ பிரபாவத்தை முதன்மையான தாகவும்‌, மற்றை 


நான்கு. தூற்களையும்‌, அதற்குத்‌ துணையாகவும்‌ வைத்துக்‌. 


கொண்டு எழுதினேன்‌ ; ஆதலின்‌, என்னால்‌ எழுதப்பட்ட 


௪ ஆழ்வார்கள்‌ வரலாறு 


ஆழ்வார்கள்‌ வரலா அகளிற்‌ பெரும்பாலன ஆறாயிரப்படி 
குருபரம்பரைப்‌ பிரபாவத்தைப்‌ பின்பற்றியனவாகவும்‌, 
சிறுபாலன மற்றை மூற்களைப்‌ பின்பற்றியனவாகவும்‌ 
இருக்கும்‌. பெரும்பான்மையும்‌ வரலாறுகளை எழுதுவதில்‌ 
மட்டுமே அந்நாற்களைப்‌ பின்பற்றினேன்‌. 

அடியில்‌ வரும்‌ செய்யுள்‌, ஆழ்வார்கள்‌ உல௫ல்‌ ' 
அவதரித்த முறையைக்‌ கூறுவதாகும்‌. 

நேரிசை வெண்பா 

பொய்கையார்‌ பூதத்தார்‌ பேயார்‌ புகழ்மழிசை 

அய்யன்‌ அருண்மா றன்‌ சேசலர்கோன்‌ - அய்யபட்ட 

நாதனன்பர்‌ தாட்டூளி ஈற்பாணன்‌ நற்கலியன்‌ 

ஈதிவர்தோற்‌ றத்தடைவாம்‌ இங்கு, 

மாறன்‌!” என்றதில்‌ மதுரகவியார்‌ வரலாறும்‌, 
“6 பட்டகாதன்‌?? என்றதில்‌ கோதைராய்ச்சியார்‌ வர 
லானும்‌ அடங்குதலின்‌, இதில்‌ அவர்கள்‌ வேறாகக்‌ கூறப்‌ 
பட்டிலர்‌ என்க. 

ஆழ்வார்களுடைய அவதார முறை இதுவே என 
்‌ வைணவப்‌ பெரியார்கள்‌ கூறுகின்றார்கள்‌. ஆயினும்‌, 
யான்‌ ஆழ்வார்களுடைய வரலாறுகளை அம்முறையில்‌ 
அ மைத்திலேன்‌. மேற்படி கழகத்தார்‌ ஆழ்வார்கள்‌ வர 
லாஅகளை இரண்டு புத்தகங்களாக எழுதச்‌ சொன்னார்கள்‌ 
ஆதலின்‌, அதற்கு ஏற்றபடி ஆழ்வர்களுடைய வரலாறு 
களை அமைத்து எழுதினேன்‌. முதற்‌ புத்தகத்தில்‌ (1) 
'பொய்கையார்‌, (2) பூதத்தார்‌, (8) பேயார்‌, (4) திரு 
மங்கை மன்னர்‌, (5) குலசேகரர்‌, (6) ஆண்டாள்‌ . 
என்னும்‌ இவர்கள்‌ வரலாறும்‌ ; இரண்டாம்‌ புத்தகத்தில்‌ ' 
(ம) பெரியாழ்வார்‌, (9) திருமழிசையார்‌, ' (3) தொண்‌ 
டாடிப்‌ பொடியார்‌, (4) திருப்பாணர்‌, (5) நம்மாழ்வார்‌, 


முகவுரை ௫ 


(6) மதுரகவியார்‌ என்னும்‌ இவர்கள்‌ வரலாறுகளும்‌ 
அமைத்து எழுதப்பட்டன. 
இவற்றிற்‌ காணப்படும்‌ பிழைகளுக்காக என்னை 
மன்னிக்க என அறிஞர்களை வேண்டுஇன்றேன்‌. 
குற்ற மிக்கவர்‌ கூறிய நூலாலோ 
மற்று மிக்கவர்‌ மாண்பொருள்‌ மாண்புற 
உற்று மிக்கதொ ரொண்டுணை யாவது 
கற்று மிக்கவர்‌ சண்டருண்‌ மின்களே. 
இத்‌ தொண்டினை எனக்கு அளித்த சைவ இத்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகத்தார்க்கு என்‌ அன்போடு கூடிய 
ஈன்றியைச்‌ செலுத்துகின்றேன்‌. 
என அ இச்சிறு பவள்‌ இடையூறின்றி இனிது முடி 
யத்‌ திருவருள்‌ புரிந்த திருமகள்‌ நாதன்‌ திருவடித்‌ தாமரை 
.. களை வழுத்தி வாழ்த்துகின்றேன்‌. 
இங்கனம்‌, 
கா. ர. கோ. 


ஆசாரியர்‌ வாழ்த்து 

வலங்கொண்ட ஆழியன்‌ அன்பிற்‌ சிறந்தவர்‌ மாண்குலமாம்‌ 

குலக்கொள்வ தன்றிப்‌ பிறிதோர்‌ குலமுளம்‌ கொள்வதில்லான்‌ 

கிலங்கொண்ட சீர்யோ 8 மால்பார்த்த சாரதி நேர்ந்தெனக்கு 

கலங்கொண்ட எட்டெழுத்‌ தந்தான்‌ அடியிணை காடுவனே. 

தமிழ்‌ ஆசிரியர்கள்‌ வாழ்த்து 

பகர்தமிழ்கா வியலப்பன்‌ பசுப்திமால்‌ பலகலைதேர்‌ வடிவேற்‌ 
[செட்டி 

4. நிகரில்புகழ்க்‌ கவிராம சாமியென நிகழ்த்தறிஞ னாமிர்‌ நால்வர்‌ 

புகர்மனங்கொள்‌ எனக்கினிய சமிழ்புகட்டு வீத்தாரப்‌ புலவோர்‌ 


[தாட்பூத்‌ 
துகளறவென்‌ மனத்தடத்தின்‌ வாடாத மலராகித்‌ துலக்க மாதோ. 


பொ ருளடக்கம்‌ 


_—_——————— 


தொடர்‌ எண்‌. பக்க எண்‌. 
தமிழகம்‌ சன்‌ 1 
1. பொய்கையார்‌ கஸ்‌ 5. 
2. பூதத்தார்‌ ச ல்‌ 9 
8. பேயார்‌ 4 ட சத்தி 
4. திருமங்கை மன்னர்‌ . க இத்‌ 
5, குலசேகரர்‌ 1 
6. ஆண்டாள்‌ . கல்‌ அகத்‌ 


ஸ்ரீ 
ஆழ்வார்கள்‌ வரலாறு 
(முதற்‌ புத்தகம்‌) 
முதலாழ்வார்கள்‌ 
தமீழகம்‌ 


தமிழர்களாகிய காம்‌ உறையும்‌ கிலப்பகுதிக்குத்‌ 
தமிழகம்‌ என்பத-பெயர்‌. தமிழகம்‌ பண்டைக்காலத்தில்‌ 
சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு என்னும்‌ மூன்று 
பகுதிகளை உடையதாயிருர்தது. அவற்றுள்‌, சேரநாட்டு 
அரசர்களுக்குச்‌ சேரர்கள்‌ என்பதும்‌, சோமகாட்டு- 
அரசர்களுக்குச்‌ சோழர்கள்‌ என்பதும்‌, பாண்டிய நாட்டு 
அ ரசர்களுக்குப்‌ பாண்டியர்கள்‌ என்பதும்‌ பொதுப்பெயர்‌ 
களாக வழங்கி வருகின்றன. சேர காட்டிற்கு வஞ்சைக்களம்‌ 
என்பது தலைககரமாகும்‌. சோழ நாட்டிற்கு ஒருகால்‌ 
தாவிரிப்பூம்‌ பட்டினமும்‌ ஒருகால்‌ உறையூரும்‌ தலைஈகசங்‌ 
களாய்‌ விளங்கின. , பாண்டிய நாட்டிற்கு மதுரை தலைநகர 
மாகும்‌. ட்‌ 
1 சோழ அரசர்களுள்‌ ஓர்‌ அரசன்‌ தாகப்பட்டினத்‌ 
தைத்‌ தலைககராகக்‌ கொண்டான்‌. அவன்‌ மனை வியர்களுள்‌ 
ஒருத்தி நாகர்‌ குலத்து நங்கை, அவள்‌ ஓர்‌ அருமருர்‌ 
ண்‌ 1. பத்துப்பாட்டுப்‌, பெரும்பரணாற்றப்படையில்‌ 29 Ge அஷ்‌ 
87 வரையிலும்‌ உள்ள அடிகளாலும்‌, அவற்றிற்கு ' ஈச்‌*னார்ச்‌ 
இனியர்‌ கூறிய உரையானும்‌, விசேட உரையானும்‌ இஃ தறியப்படும்‌. 
முதல்‌ ஆழ்வார்கள்‌, பொய்கையார்‌, பூதத்தார்‌, பேயார்‌ என்னும்‌ 
இம மூவருமாவர்‌. இவர்கள்‌ ஒரே மாதச்‌ தில்‌ வெவ்வேற காளில்‌ 
அவதரித்தவர்கள்‌ ஆவர்‌ அதனை ஆருயிரப்படி குருமபமம்பரர பிர 
'ப்ரவம்‌ முதலிய நூற்களால்‌ அறிதலாகும, 


3 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


தன்ன மைந்தனை ஈன்றாள்‌. அம்மைந்தனுக்குத்‌ தொண்டை 
மான்‌ இளந்திரையன்‌ என்பது பெயர்‌. ௮க்காகப்பட்டி 
னத்துச்‌ சோழ வேந்தனுக்கு வேறு மனைவியிடத்துப்‌ 
பிறந்த மைந்தர்களும்‌ இருந்தார்கள்‌. ஆதலின்‌, அக்‌ 
கோமான்‌ தொண்டைமான்‌ இளர்திரையனுக்குத்‌ தன்‌ 
நாட்டின்‌ ஒரு பகுதியைக்‌ கொடுத்து அதற்கு அவனை 
அரசனாக்கனான்‌. தொண்டைமானால்‌ ஆளப்பட்ட அப்‌ 
பகுதி பிறகு தொண்டைநாடு எனத்‌ தனிப்பகுதியாகக்‌ 
கூறப்படுவதாயிற்று. பின்னர்த்‌ தமிழகம்‌ சேரநாடு, 
சோழநாடு, பாண்டியநாடு, தொண்டைநாடு என்னும்‌ 
நான்கு பகுதிகளை உடையசாயிற்று. 
தமிழகத்து அரசர்கள்‌ போர்த்திறத்தினும்‌ கல்வியறி 
வினும சிறந்தவர்கள்‌. அவர்கள்‌ மக்களுக்குச்‌ சல்வி யறி 
வில்லாவிடின்‌ நாடு, இருள்‌ சூழ்ந்த காடு போன்றதாய்‌ 
விடும்‌ என்பதனை ஈன்குணர்க்தவர்கள்‌ ; ஆதலின்‌, தமிழ்ப்‌ 
புலவர்களை ஈன்கு பேணித்‌ தமிழ்‌ மொழியைச்‌ செம்மை 
யுற வளர்த்தூவந்தார்கள்‌, புலவர்களும்‌ நுண்ணிய 
பொருள்‌ அமைந்த நூல்கள்‌ பலவற்றை இயற்றி மக்களின்‌ 
அறிவு பொலிந்தோங்கும்படி செய்து வந்தார்கள்‌. அக்‌ 
காலத்து ஆண்பாலாரும்‌ பெண்பாலாரும்‌ நன்கு கற்று 
கல்வழியில்‌ தவராமல்‌ ஒழுகிவந்கார்கள்‌. மக்கள்‌ கல்லி 
யறிவு பெற்றுச்‌ செய்தொழில்களில்‌ இடையறாத ஊக்க 
மும்‌ உறுதியும்‌ உடையவர்களா யிருக்கமையால்‌, தமிழ 
கம்‌ செல்வமும்‌ சீரும்‌ பெற்று, இதுவே பொன்னுலகம்‌ 
என்னும்படி பொலிந்து விளங்கியது. 
“£ புண்டரீ கத்தயன்‌ படைத்த பூதலத்‌ 
தண்டர்பொன்‌ னடிழிச்‌ தனைய பொற்பதால்‌ 
எண்டவர்‌ இமையவர்‌ இறைகொள்‌ மாண்படைத்‌ 
தீண்டகம்‌ எனும்‌ பெயர்த்‌ தமிழி னடரோ.” 
--அகிசமய தீபம்‌, ஆதியோச்‌ சருக்கம்‌, செ. 1. 


புத்தகம்‌ | ்‌ முதலாழ்வார்கள்‌ 8 


இதன்‌ பொருள்‌ :--(யாவரும்‌) எண்ணுதற்குரிய தவச 
களும்‌, தேவர்களும்‌ தங்குதலை உடைய மாட்சிமையைக்‌'. 
கொண்ட தண்டகம்‌ என்னும்‌ பெயரை உடைய தமிழ்‌ 
நாடு, தாமரை மலரில்‌ வீற்றிருக்கும்‌ பிரமனாற்‌ படைக்கப்‌ 
பட்ட பூமியில்‌ தேவர்களின்‌ பொன்னாடு இறங்கவெந்து 
இருந்தது போன்ற அழகை உடையது என்பது. 


புண்டரீகம்‌ - தாமரை மலர்‌ (ஆகு பெயர்‌), அயன்‌ - 
பிரமன , பூதலம்‌ - பூமி, அண்டர்‌ - தேவர்கள்‌, பொன்‌. 
நாடு - பொன்‌ உலகு, (சொர்க்கலோக'!), இழிந்தது என்‌ 
பது தொகுத்தலாய்‌ இழிந்து என நின்றது, அனைய - 
போன்ற, பொற்பு - அழகு, தவர்‌ - தவசிசள்‌ , இமையவர்‌ - 
தேவர்கள்‌, இறை - டப்‌ (முதனிலைத்‌ தொழிற்‌ 
பெயர்‌), மாண்பு - மாட்சிமை, கல்லல்‌ நாடு - கயிறை 
உடைய காடு) தமிழ்காடு, | 


இங்கனம்‌ இறந்து விளங்கும்‌ தமிழகத்தில்‌, ஞான. 
மும்‌ கடவுள்‌ அன்பும்‌ நிரம்பிய பெரியோர்கள்‌ பலர்‌. 
தோன்றினார்கள்‌. அவர்களுட்‌ இலர்‌ திருமாலிடத்துச்‌. 
செறிந்தமைந்த அன்‌ புடையவர்கள்‌. சிலர்‌ சிவபிரானிடத்‌ 
அச்‌ சிறந்தோங்கிய அன்புடையவர்கள்‌. அவர்களுள்‌, 
திருமால்பால்‌ ' சிறந்த அன்புகொண்ட பெரியார்களை 
வைணவப்‌ பெரியார்கள்‌ என்றும்‌, வெபிரானிட:த்‌அச்‌ " 
சிறந்த ௮ன்புகொண்ட பெரியார்களைச்‌ சைவப்‌ 
பெரியார்கள்‌ என்றும்‌ கூறுவர்‌. ஸ்‌ 

வைணவப்‌ பெரியார்களுள்‌, முதன்மையானவர்கள்‌. 
பன்னிருவர்‌. அவர்கள்‌ (1) பொய்கையார்‌, (3) பூதத்‌ 
தார்‌, (9) பேயார்‌, (4) திருமழிசையார்‌, (5) குலசேகரப்‌, 
பெருமாள்‌, (6) விட்டு த்தர்‌, (7) கோதை நாய்ச்சியார்‌. 
(8). தொண்டரடிப்‌. ; கடியார்‌, (9) இருப்பாணர்‌:.. 


க்‌ . ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌: 


(10) திருமங்கை மன்னர்‌. (11) சடகோபர்‌, (18) மதுர கவி 
யார்‌ என்பவர்கள்‌. இவர்கள்‌ இறைவனிடத்தில்‌ ஆழ்ந்த 
அன்புடையவர்களாய்‌ இருக்தமையால்‌, இவர்களுக்கு 
ஆழ்வார்கள்‌ என்பது சிறப்புப்பெயராய்‌ அமைந்து 
வழங்கிவருகின்றது. இவர்களுள்‌, பொய்கையார்‌, பூதத்‌ 
தார்‌, பேயார்‌ என்னும்‌ மூவழும்‌ காலத்தால்‌ மற்றவரின்‌ 
முந்தியவர்கள்‌. ஆகையால்‌, இவர்களை முதலாழ்வார்கள்‌ 
என்பர்‌ ; ஆதலின்‌, இவர்கள்‌ வரலாற்றை முதலில்‌ 
கோக்குவாம்‌. 
தொண்டை நாடு 

தமிழகத்தின்‌ பகுதிகள்‌ கான்கனுள்‌ ஒன்றாகிய 
தொண்டை காட்டில்‌ கல்லி, கேள்வி, ஒழுக்கம்‌, நுண்‌ 
ணறிவு முதலியவற்றிற்‌ சிறக்சுவர்களாகிய பெரியோர்கள்‌ 
பலர்‌ தோன்றி விளங்கினார்கள்‌. அதனால்‌, ஒளவையார்‌, 
தொண்டைகாட்டைத்‌ * தெண்ணீர்‌ வயற்றொண்டை, 
ஈன்னாடு சான்றோ ருடைத்து ' என்று புகழ்ந்துரைத்தார்‌. 
இக்காடு, மேகம்‌ கான்கு திக்குகளிலும்‌ பரலி மழையைச்‌ 
சொரிதலால்‌, பூதேலியின்‌ மார்பில்‌ தரித்த மேலாடை 
யைப்போல வரும்‌ பாலாறு பெருகிப்‌ பாய்தலின்‌, செக்‌ 
கெற்பயிர்கள்‌ ஓங்கி வளரும்‌ வயல்களாற்‌ சூழப்பெற்று 
விளங்கும்‌. இதன்கண்‌ உள்ள பெொய்கைகள்‌ அழயெ 
மாதர்கள்‌ வந்து நீராடுகையில்‌ உண்டாகும்‌ ஒலியில்‌ 
உயிருடைய உடல்போலவும்‌, அவர்கள்‌ நீராடிச்‌ சென்ற. 
பின்‌ உயிர்‌ நீங்கிய உடல்போலவும்‌ தோன்றும்‌. இக்‌ 
சாட்டு எல்லாப்‌ பெண்களுக்கும்‌ நிலைபெற்ற செல்வமும்‌ 
கல்வி அறிவும்‌ நிறைந்‌ திலகுதலால்‌, அவர்கள்பால்‌ வருந்தி 
வந்தவர்க்கு ஈதலும்‌ விருந்தினரை உபசரித்தலுமாடய' 
இச்செயல்கள்‌ அன்றி வேறு செயல்‌ நிகழ்தல்‌ இல்லை.” 
இர்ஈாட்டு மரங்கள்‌ யாவரையும்‌ வெயிலால்‌ வருந்தாது 


புத்தகம்‌] பொய்கையார்‌ 5 


வகை நிழல்‌ தந்து காத்து, . மேகங்கள்‌ தமக்குச்‌ செய்யும்‌ 
உதவியைக்‌ கருதி அவற்றிற்குக்‌ கொடுக்க மலர்களையும்‌ 
பழங்களையும்‌ தம்முடைய களைகளாகிய கைகளில்‌ ஏந்தி 
நிற்கும்‌ என்றால்‌ இந்நாட்டு மக்களின்‌ நற்குண நற்செயல்கள்‌ 
சொல்லுதற்கு எளியனவாகுமோ? இத்தகைய நலங்கள்‌ 
அமைந்த இந்நாட்டிற்‌ பல நகரங்கள்‌ இருக்கின்றன. 


க... பொய்கையார்‌ 
திருக்கச்சி 
்‌ நேரிசை வெண்பா 
கைசைசேர்‌ பூம்பொழில்சூழ்‌ கச்செகர்‌ வர்துஇித்த 
பொய்கைப்‌ பிரான்கவிஞர்‌ போரேறு-வையத்‌ 


தீடியவர்கள்‌ வாழ! அருந்தமிழந்‌ தா தி 
படிவிளங்கச்‌ செய்தான்‌ பரிர்து. 


அவற்றுள்‌, ஒன்றாகிய காஞ்சிபுரம்‌ இக்காட்டின்‌ தலை 
நகரமாகும்‌. இது பாதகண்டம்‌ என்று கூறப்படும்‌ ஈம்‌ 
இந்து தேசத்துப்‌ பண்டைப்‌ பெரியோர்களாற்‌ இறந்தவை 
என்று கொள்ளப்பட்ட ஏழு . நகரங்களுள்‌ £ ஒன்றாகும்‌. 
அவ்வேழு நகரங்களாவன (1) அயோத்தி, (2) மதுரை, 
(3) மாயை, (4) காரி, (5) சாஞ்சி, (6) அவர்திதை, 
(7) அவாரகை என்பன. 

இங்ஙனங்‌ கொள்ளப்பட்ட காஞ்சி ஈகரம்‌ அக்காலத்‌ 
திருந்த மற்றெல்லா நகரங்களையும்விடச்‌ சிறந்த அமைப்‌ 
பும்‌ அழகும்‌ உடையதாய்‌ விளங்கியது. அதில்‌ 

1. “ அருர்தமிழ்தூற்‌ றர்தாதி” என்றும்‌ பாடம்‌, இப்பாடம்‌ 
கொள்ளின்‌, இப்பாட்டு வெண்பா ஆகாது; வெண்பாவின்‌ சதை 
வினால்‌ ஆசிய வெண்டுறை யாம்‌ என்க. 


6 ஆழ்வார்கள்‌ வரலாறு " [முதற்‌ 


மிகப்‌ பெரியனவாகிய அரச விதிகளும்‌, மற்றவர்சள்‌ 
உறைகற்கிடனாகிய தெருக்களும்‌, எண்ணிறந்த வகைகளை 
உடைய பொருள்களை விற்குக்‌ கடைவ்திகளும்‌, 
திருவிழாக்கள்‌ ஈடக்கும்‌ வீதிகளும்‌ உண்டு. இருபுறங்‌ 
சுளிலும்‌ பெரிய பெரிய மாளிகைகளை உடைய 
அவ்வீதிகள்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ வரிசைவரிசை 
யாக அமைக்க பெரிய மலைகளுக்கிடையிற்‌ செல்லும்‌ 
ஆறுகளைப்‌ போல்‌ விளங்கும்‌. அதில்‌ யானைகள்‌ பிளிறும்‌ 
ஒலி, தேர்கள்‌ செல்லும்‌ ஓசை, குதிரைகளின்‌ கனைப்பு, 
வீரர்களின்‌ ஆசவாரம்‌, பொருள்களை விற்பவர்கள்‌ 
பேரோசை, அவற்றை வாங்குவார்‌. சலிப்பு முதலிய பல 
ஒலிகள்‌ கூடிக்‌ கடலின்‌ ஒலியை அடக்கித்‌ தோன்றும்‌. 
அந்த நகரில்‌ எங்கும்‌ ' குளிர்ந்த பொய்கைகளையும்‌, 
உயர்ந்த மரங்களையும்‌, பூங்சொடிகளையும்‌ உடைய 
சோலைகள்‌ பொலிந்து விளங்கும்‌ ; அச்சோலைகளில்‌ மலர்‌ 
களில்‌ உள்ள தேனை உண்ணவரும்‌, வண்டுகளின்‌ இன்னே 
சையும்‌, மரங்களுக்கு இடையிடை இருந்து கூவும்‌ குயில்‌ 
களின்‌ இனிய குசனும்‌, மற்ற பறவைகளின்‌ இனிமை 
யாகிய பாடல்களும்‌ நிரம்பி இருத்தலால்‌, அவை இசை 
வல்லவர்களின்‌ வீடுகளைப்போல்‌ விளங்கும்‌ ; மயில்கள்‌ 


கண்டவர்கள்‌ மஇழ்வடையம்படி ஆடுவ தனால்‌, நடன 


சாலை எனப்‌ பொலியும்‌, இவ்விதமாகிய வளங்கள்‌ 
பலவும்‌ வர்களில்‌ பொருச்தியிருந்தனால்‌ ஒரு ட்‌ 
பூலவர்‌, * காஞ்சி நகரம்‌ மற்றெல்லா தகர சங்களினுஞ்‌ 


சுறக்தது என்று கூறினார்‌. ஒரு தமிழ்ப்‌ புலவர்‌ 
வையத்து எல்லாத்‌ தேயங்களையும்‌ வயல்கள்‌ என்றும்‌, 
தொண்டை காட்டை அவவயல்களில்‌ விளைந்த கரும்பு 
என்னும்‌, அக்காட்டின்‌ ஈகரங்களை அக்கரும்பின்‌ சாறு 
என்றும்‌, காஞ்சி நகரத்தை அச்சாற்றைக்‌ காய்ச்சிக்‌ 


புத்தகம்‌ ] பொய்கையார்‌ த்‌ 


கொண்ட கற்கண்டு என்றும்‌ கூறினர்‌. மற்றொரு 
தமிழ்ப்புலவர்‌, * காஞ்சி ஈகரமும்‌ கடலும்‌ ஒலியின்‌ மிகுதி 
யினாஓம்‌ பெருமையினாலும்‌ ஒன்றுக்கொன்று ஒப்பாகக்‌ . 
கூடியனவே. ஆனால்‌, கடலில்‌ உள்ள பொருள்கள்‌ யாவும்‌ 
கச்சியில்‌ உளவாம்‌. கச்சியில்‌ உள்ள பொருள்கள்‌ யாவும்‌. 
கடலில்‌ உளவாகா ஆகலின்‌, கச்ச கடலினுஞ்‌ சறந்ததாம்‌” 
என்றார்‌. 


பொய்கையார்‌ அவதாரம்‌ 


இவ்வித மேன்மைவாய்ர்த காஞ்சி ஈகரிற்‌ பல 
வைணவ தலங்களும்‌ பல இவதலங்களும்‌ உண்டு. 
அந்த வைணவ தலங்களுள்‌, திருவெஃகா. என்னும்‌ 
பதியும்‌ ஒன்றாகும்‌. அதன்‌ அருகில்‌, பிரமன்‌ முதலிய 
'தேவர்கள்‌ நீராவெதும்‌, வீட்டின்பம்‌ அளிக்க வல்லதும்‌, 
அருட்குணங்களுக்கு உறையுளான திருமகள்‌ ஈாதன்‌ 
திருவருள்‌ போலக்‌ குளிர்ந்ததும்‌, தன்னை அடைந்தவர்‌ 
களின்‌ பிறவித்‌ துயரங்களைப்‌ போக்குவதுமாகிய பொற்றா 
மரைப்‌ பொய்கை ஒன்று இருக்கின்றது, அதன்கண்‌ 
கருங்குவளை, தாமரை, அல்லி முதலிய மலர்கள்‌ 
மலர்ந்திருக்கும்‌. அம்மலர்களில்‌ வண்டினங்கள்‌ மொய்த்‌ 
துக்கொண்டு இன்னிசைபாடும்‌. அவ்‌ வரிய பொய்கை, 
ஞான ஒழுக்கங்களை உடைய வைணவர்களின்‌ திருவுள்‌ 
ளம்போல மிகத்‌ தெளிவுற்றுப்‌ பொலிந்திலகும்‌. அப்‌: 
பொய்கையின்‌ தாமரை மலர்களில்‌ அன்னங்கள்‌ நிரை 
நிரையாக அமைந்து ' விளங்கும்‌. அப்பொய்கையில்‌ 
உள்ள தாமரைகளுள்‌ ஒன்றினின்று மணத்துடன்‌ 
தோன்றும்‌ தளவம்‌ போல அன்போடு கூடிய ஞானச்‌ 
சுடர்விளக்காய பொய்கையார்‌ அவதரித்தார்‌. அவர்‌ 
எம்பெருமான்‌ : திருவருளால்‌ இளமையிலேயே கற்க 


8 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


வேண்டிய நூற்களை எல்லாம்‌ ஐயம்‌ திரிபுகள்‌ இன்றி 
நன்றாய்க்‌ கற்று, உலக வாழ்க்கையை முற்றும்‌ வெஅத்‌ 
அத்‌, திருமகள்‌ நாதன்பால்‌ நீங்காத அன்புடையவராய்‌ 
விளங்கினார்‌. அவர்‌, “ என்‌ அன்பு, * இருமாலை அணுகு ' 
என்ற சொல்லுகின்றது ; என்‌ கா * அப்பெருமானுடைய 
ஆழி ஏந்திய தோளை ஏத்து? என்று சொல்லுகின்றது; 
என்‌ கண்கள்‌, “பிறப்ப இறப்பு அற்ற அவ்விறைவனைக்‌ 
* காண்‌? என்று சொல்லுகின்றன : என்‌ செவிகள்‌ “அம்‌ 
முதல்வன்றன புகழைக்‌ சேள்‌?, என்று சொல்லு 
கின்றன, என்பார்‌. அக்‌ சருமுகில்‌ வண்ணனுடைய 
அரிய குணங்களையும்‌ அருஞ்செயல்களையும்‌ சொல்லி 
வாழ்த்துவார்‌. அப்பரமன்‌ றன்‌ திருப்‌ பெயர்களை அடிக்கடி 
கூறுவார்‌. அப்போது பவர்‌ சண்களினின்து நீர்‌ 
தாரை தாசையாய்ப்‌ பெருகும்‌. அவர்‌, 6 தமது மன 
மாகிய வீட்டில்‌ உள்ள அறியாமை அகிய இருளைப்‌ 
போக்கி, ஞானச்சுடர்‌ விளக்கை ஏற்றி, அப்பெருமானை 
அமைத்து, அவன்‌ திருவடி களை மருளிப்‌ போற்றாதவர்‌ 
களுக்கு வீட்டின்பம்‌ எய்துதல்‌ இல்லை ? என்பார்‌.) 


(உலகத்தீர்‌, அரிய வினைகளும்‌, அல்லலும்‌, நோயும்‌ 
பாவமும்‌ ஆகியவை நீங்கு தலை வேண்டுவீர்களாயின்‌, 
24 தனக்குவமை இல்லாதான்‌ 
தாளைச்‌ சேருங்கள்‌ 1? என்பார்‌. 


ஆகிய அப்பெருமான்‌ 

இவ்வாது ' கண்டோர்‌ 
யாவரும்‌ வியத்தூ வணக்கிப்போற்றும்‌ மெய்ஞ்ஞானச்‌ 
செல்வாய்‌ விளங்கினார்‌ பொய்கையார்‌. 


இவர்‌ ஐப்பசி மாதத்தில்‌ திருவோண நாளில்‌ 
திருமகள்‌ நாதன்‌ ஐம்படைகளில்‌ ஒன்றாகிய பாஞ்ச 

1. முதற்றிரு அச்தாதி, பாசுரம்‌, 72. 

2. திருக்குறள்‌, கடவுள்‌ வாழ்த்து, செ. 


புத்தகம்‌ | பூதத்தார்‌... 9 


சந்நியம்‌ என்னும்‌ திருச்சங்கன்‌ ௮மிசம்‌ உடையவராய்‌ 
அவதரித்தனர்‌ என்பர்‌ பெரியோர்‌. 


௨. பூதத்தார்‌ 
திருக்கடன்‌ மல்லை 
நேரிசை வெண்பா 
என்பிறவி தீர இறைஞ்சினேன்‌ இன்னமுதா 
அன்பே தகளி அளித்தவராம்‌— ஈன்புகழ்சேர்‌ 
சீதத்தார்‌ முத்துக்கள்‌ சேரும்‌ கடன்மல்லைப்‌ 
பூதத்தார்‌ பொன்னங்‌ கழல்‌. 
தொண்டை நாட்டில்‌ “கடன்‌ மல்லை? என்னும்‌ 
மற்றொரு நகரம்‌ உண்டு, அதனை * மல்லாபுரம்‌” 
என்னும்‌, *“மகாபலிபாம்‌” என்றும்‌ வழங்குவர்‌, அது 
சென்னைக்குத்‌ தெற்கில்‌ சிறிது தூரத்தில்‌ கடற்கரையில்‌ 
இருக்கின்றது. அத, முன்னே அறைமுகப்பட்டி ன 
மாக விளங்கியது. அத்துறைமுகத்தின்‌ கரையில்‌ 
முன்னே சிறந்ததொரு கலங்கரைவிளக்கம்‌ இருந்தது. 
அத்துறைமுகத்தைச்‌ சார்ந்த கடலில்‌ எப்பொழுதும்‌ 
பல தேசத்து வணிகர்களின்‌ கப்பல்கள்‌ வந்து தங்கித்‌, 
தாம்‌ கொண்டுவச்த பொருள்களை இறக்கிவீட்டு, அங்குக்‌ 
திடைக்கும்‌ பொருள்களை ஏற்றிக்கொண்டு செல்லும்‌. 
அங்கு வருகின்ற கப்பல்கள்‌ கொண்டுவரும்‌ பொருள்‌ 
களுள்‌ முக்கியமானவை முத்துக்களும்‌, மற்றும்‌ பல 
வகை மணிகளும்‌, யானைகளுமாகும்‌. அப்பட்டின த்தில்‌ 
அக்காலத்துச்‌ இற்பிகளின்‌ திறத்தினை அறிதற்குரிய பல 
சலை யுருவங்கள்‌ இருக்கின்றன. இக்காலத்தினும்‌ பலர்‌ 
அவற்றைக்‌ காணுதற்கு அங்குச்‌ 'செல்கின்றனர்‌. தரு 
மகள்‌ நாதன்‌ இல திறாப்பதிகளில்‌ நின்றிருப்பன்‌; லெ 
1. பெரிய திருமொழி, 2-ம்‌ பத்து, 0-ம்‌ திருமொழி, பா. 6, 


10 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 
திருப்பதிகளில்‌ வீற்றிருப்பன்‌; லெ திருப்பதிகளில்‌ பள்ளி 
ததிரு ௫ 


கொண்டிருப்பன்‌, மாமகள்‌ மார்பனாகிய அப்பெருமான்‌ 
பள்ளிகொண்டிருக்கும்‌ இருப்ப்திகளுள்‌ இதுவும்‌ ஒன்று. 
ஆனால்‌, அவ்விறைவன்‌ மற்றைத்‌ திருப்பதிகளில்‌ பாம்பணை 
யிற்‌ பள்ளிகெரண்டிருப்பன்‌. இப்பஇியில்‌ தலத்தில்‌ பள்ளி 
கொண்டிருக்கன்றனன்‌. ஆகையால்‌, இப்பதியினைக்‌ 


*கடன்‌ மல்லைத்‌ தலசயனம்‌? என்‌ றங்‌ சூ.ுவர்‌. 


பூதத்தார்‌ அலதாரம்‌ 

பூதத்தார்‌ இத்தலத்தில்‌ அழகிற சிறந்து விளங்கும்‌ 
ஒரு குருக்கத்தி மலரிலே அவதரித்தனர்‌. அவரது மனம்‌ 
இறைவன்‌ திருவருளால்‌ பயனற்ற வழியிற்‌ செல்லாமல்‌ 
பல நற்பொருள்‌ களை ஆய்க்துணர்வதிலேயே சென்றது. 
அவரது அறிவு அராவிச்‌ செப்பம்‌ செய்யப்பட்ட வேல்‌ 
போல்‌ மிக்க கூர்மையானது. ஆகையால்‌, அரிய நூற்‌ 
களின்‌ பொருள்களும்‌ அவர்‌ கைப்பொருளாயின. இவ்‌ 
வானு அறியவேண்டிய நூற்களை ஆய்ந்து உணர்ந்து சிறந்த 
அவர்‌ மனம்‌ திருமாலின்‌ திருவடிகளையே காடியது. இவ்‌ 
வுலக வாழ்க்கையை அவர்‌ மனம்‌ சிறிதும்‌ விரும்பவில்லை. 
அவர்‌ தம்‌ மனமாகிய கோயிலில்‌ திருமகள்‌ நாதன்‌ என்‌ 
ஹர்‌ தெய்வத்தை அமைத்து, அவ்விறைவனை ஞானரீர்‌ 
கொண்டாட்டி, அப்பெருமான்‌ திருவடிகளில்‌ அன்பாகயெ 
மலரை இட்டு, எக்காளும்‌ அவ்விறைவனை ஆராதிப்‌ 
பார்‌. அருந்தமிழ்ப்‌ பாக்களால்‌ “ இருக்கமிம்‌ ஈன்மாலை 
யைப்பாடி எம்பெருமான்றன்‌ இணையடிக்கே சூட்டி 
னேன்‌. ஆதலால்‌, யானே ஈலஞ்செய்தேன்‌, ஏழ்பிறப்பும்‌ 
யானே தவம்‌ உடையேன்‌?” என்று கூறுவார்‌. “திருமாலைச்‌ 
செங்கண்‌ நெடியானை எங்கள்‌ பெருமானைக்‌ கைகூப்பி வணங்‌ 


கப்பெற்றேன்‌. ஆதலின்‌, யான்‌ இனி ஒரு குடைக்‌£ழ்‌ 


புத்தகம்‌] பேயார்‌: AL 


மண்ணுலகை ஆள்வதையும்‌ வேண்டேன்‌ ; வானவர்க்‌ 
கும்‌ வானவனாய்‌ விண்ணுலகை ஆள்வதையும்‌ வேண்‌ 


டேன்‌ ?? 


என்று சொல்லுவார்‌, அம்முதல்வன்பாற்‌. 
கொண்ட அன்பினால்‌ ஆட. ஆடி, அகம்‌ கரைந்து, இசை 
பாடிப்பாடிக்‌, கண்களினின்று அருவியென நீர்பெருக 
நாடி நாடி அப்பெருமானுடைய திருநாமங்களைக்‌ கூறுவர்‌. 
அவரைக்‌ கண்டவர்கள்‌ £ இவர்‌ ஈம்மைப்‌ போன்ற மக்கட்‌ 
பிறப்பினர்‌ அல்லர்‌ ; தெய்வப்பிறப்பினர்‌.? என்று வணன்‌ 
கிக்‌ துதிப்பார்கள்‌. இப்படி யாவரும்‌ போற்றத்‌ தக்க 
அருந்தவச்‌ செல்வராய்‌ விளங்கினார்‌ பூதத்தார்‌. 

இவர்‌ ஐப்பசி மாதத்தில்‌ அவிட்டகாளில்‌ இறைவன்‌: 
ஐம்படைகளில்‌ ஒன்றாகிய கெளமோதகி என்னும்‌ கதை 
யின்‌ அமிசமாக அவதரித்தனர்‌ என்பர்‌ பெரியோர்‌. 


௩. பேயார்‌ 
திருமயிலை 


நேரிசை வெண்பா 
! சீராரு மாடத்‌ திருக்கோவ ஓலூதனுட்‌ 

காரார்‌ கருமுகிலைக்‌ காணப்புக்‌-கோராச்‌ 

திருக்கண்டேன்‌ என றமைத்த சீரான்‌ கழலே 

உரைச்கண்டாய்‌ நெஞ்சே யுகந்து, 

தொண்டைசாட்டில்‌ திருமயிலை என்னும்‌ தலம்‌ ஒன்‌ 

அண்டு. அதுவும்‌ தமிழகத்தில்‌ சென்னையைச்‌ சார்ந்து: 
சிறந்து விளங்கும்‌ சைவ வைணவ தலங்களுள்‌ ஒன்று, 
கலையறிவிற்‌ கறந்த அறிஞர்‌ பலர்க்கு இஃது இருப்பிட 
மாகும்‌ * பொய்யாமொழி ” என்றும்‌, * பொதுமறை ? 


1. ஈண்டு “உரை” என்னும்‌ ஏவல்முன்‌ நக்‌ உன்‌: 
உ. பு. இ, 11-ம்‌ சூத்தாத்தை நோக்குக... ்‌ 


19 "ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


என்றும்‌ யாவராலும்‌ போற்றப்படும்‌ திருக்குறளை அமுளிய 
திருவள்ளுவதேவர்‌ அவதரித்த தலம்‌ ௮துவே என்பது 
பல தமிழ்‌ அறிஞர்களின்‌ கருத்து. இதிற்‌ செல்வர்கள்‌ 
பலர்‌ வாழ்ந்துவந்தார்கள்‌. ஆதலின்‌, பெரிய பெரிய 
மேல்‌ நிலைகளையுடைய பல மாளிகைகள்‌ அக்காலத்தில்‌ 
இருந்தன. “இஃது ஒழுக்கத்திலும்‌ அழலும்‌ இறந்த 
மாதர்களுக்கு உறைவிடமாகும்‌. இதிற்‌ குளிர்ந்த 
சோலைகள்‌ பல எங்கும்‌ விளங்க. ஆதலின்‌, திருமங்கை 
மன்னர்‌ திருவல்லிக்கேணியைப்‌ பாடிய திருமொழியில்‌, 
16 ஓப்பரில்லா மாதர்கள்‌ வாழும்‌ மாடமா மயிலைத்‌ 
திருவல்லிக்கேணி ?' என்றும்‌, * தேனமர்‌ சோலை மாடமா 
மயிலைத்‌ திருவல்லிக்கேணி ? என்றும்‌ திருவல்லிக்கேணி 
யுடன்‌ திருமயிலையைச்‌ சேர்த்துப்‌ புகழ்க்து பாடினர்‌. 
இ.து சென்னையில்‌ உள்ள சிறந்த பதிகளில்‌ ஒன்று. இதில்‌ 
இப்பொழுதும்‌ செல்வர்கள்‌ பலர்‌ பூம்பொழில்களோடு 
கூடிய மாளிகைகளை அமைத்துக்கொண்டு வாழ்கின்‌ 
ர்கள்‌, 


பேயார்‌ அவதாரம்‌ 


பேயார்‌ இத்தலத்தில்‌ உள்ள செல்வ கேசவப்பெரு 
மாள்‌ கோவிலில்‌ இருக்கும பல மலர்களும்‌ பொலிந்து 
விளங்கும்‌ ஒரு ணெற்றிலே தோன்‌ றிய ஒரு செவ்வல்லிப்‌ 
பூவிலே அவதரித்தார்‌. மக்களுக்குக்‌ கல்வியறிவே இறந்த 
கண்ணாகும்‌. கல்வியே மக்களுக்குச்‌ இறந்த அழகு 
மாகும்‌. கல்விப்பொருள்‌ என்றும்‌ விட்டு நீங்காமலும்‌ 
கெடாமலும்‌ இருப்பதாகும்‌. ஆதலின்‌, ௮௮ விட்டு நீங்கு 
வதும்‌ கெவெதுமாகிய செல்வப்பொருளினுஞ்‌ சிறக்ததாம்‌. 


1. பெரிய திருமொழி, 9-ம்பத்‌௫, 3-ம்‌ இருமொழி, பா. 2, 9. 


புத்தகம்‌ ] பேயார்‌ 18 


இதனைக்‌ கருதியே ஒளவையார்‌ 1“கைப்பொருள்‌ தன்னின்‌ 
மெய்ப்பொருள்‌ கல்லி? என்றார்‌. சல்விப்பொருளைப்‌ 
பெற்றவர்கள்‌ தேவர்களை ஒப்பப்‌ போற்றப்பவொர்கள்‌. 
௮ தனை எண்ணியே விளம்பி நாகர்‌ என்னும்‌ அரும்புலச்‌ 


செல்வர்‌ 36 


தேவரனையர்‌ புலவர்‌ ? என்றார்‌. இப்படிப்‌ பல 
நலங்களையும்‌ உண்டாக்குவது கல்வியே. கல்வியிற்‌ 
இலர்க்கு இளமையிலேயே மனம்‌ பதிந்துவிடும்‌. அவர்‌. 
களைப்‌ பெற்றேர்க்குப்‌ பெறுதற்கரிய செல்வமாவர்‌ என்‌ 
பர்‌ பெரியோர்‌. பேயார்‌ மனம்‌ இளமையிலேயே கல்வி 
யிற்‌ சென்று பதிந்துவிட்டது. அவருக்கு எல்லா: அற்‌. 
பொருள்களும்‌ இனிது விளங்குவனவாயின. அவர்‌ கற்க 
வேண்டிய எல்லா நூற்களையும்‌ நன்கு கற்றுணர்ந்தார்‌. 
அவர்‌ மனம்‌ காந்தத்தில்‌ ஊசி சென்று பொருந்துவது 
போலத்‌ திருமாலின்‌ திருவடிகளிற்‌ சென்று பொருந்தி, 
அவற்றிலேயே நிலைத்துவிட்டது. அதனால்‌, . அவர்‌ 
வேறொன்றையும்‌ நா ட.வில்லை. அவர்‌, “நெஞ்சே, எம்‌ 
நாளும்‌ எம்பெருமான்‌ திருவடிகளையே தொழுது தொடர்ந்‌ 
தரு?” என்பார்‌. “என்நா, செங்கண்மால்‌ எங்கள்மால்‌ 
என்‌ று சொன்ன நாளே நாளாகும்‌” என்பார்‌. “என்‌ மனம்‌. 
எப்போதும்‌ எம்பெருமான்‌ திருவடியிலேயே மாலாயிருக்‌ 
கும்‌?” என்பார்‌. “என்‌ மனமே, எப்பொழுதும்‌ எம்பெரு 
மான்‌ திருநாமங்களைச்‌ சொல்லி வணங்குவோம்‌ வருக?” 
என்பார்‌. “என்‌ கண்கள்‌ எப்பொழுதும்‌ எம்பெரு மானைக்‌ 
சாணக்கடவன?? என்பார்‌. அப்பெருமானுடைய அருட்‌ 
குணங்களை எண்ணி எண்ணி உள்ளம்‌ உருகிக்‌ கண்ணீர்‌ 
பெருக்குவார்‌. அருந்தமிழ்ப்‌ பாக்களால்‌ அப்பரமன்‌ 
புகழ்களைப்‌ பாடி, அதனாற்‌ களிப்பு மிக்கவராய்‌, ஆடி ஓடித்‌: 
1. கொன்றை வேந்தன்‌ செ. 22. 
2. நான்மணிக்கடிகை செ. 88. 


14 . ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


இரிவர்ர்‌. இவ்வாறு இவர்‌ ஒப்பவரும்‌ மிக்கவரும்‌ இல்‌ 
லாத இறைவனாகிய திருமாலின்‌ இருவடிகளிற்‌ பேரன்பு 
பூண்டு வேறொன்றையும்‌ வேண்டாதவராய்‌ விளங்கினார்‌. 

்‌ இவரைக்‌ கண்டவர்கள்‌, செந்தாமரை மலரில்‌ உள்ள 
தேனை அருந்தி, அதல்‌ மயங்கிக்‌ கிடக்கும்‌ வண்டைப்‌ 
போல இப்பொயார்‌ மனம்‌ இருமகள்கா தன்பாற்‌ சென்று 
பொருக்தி, அப்பெருமானுடைய அருளமுதை அருகதி, 
அப்பெருமானிடத்திலேயே மயங்கிக்டெக்கன்றது. இப்‌ 
பெரியார்‌, “பேயனா வல்‌ அர்த னெம்பிரானுக்கே' என்ற. 
படி திருமகள்‌ காதன்‌ திருவடிக்‌ கமலங்களில்‌ அமைந்த தம்‌ 
அன்பின்‌ மிகுதியினால்‌, பித்தர்‌ பேயர்‌ எனத தம்மை மறக்‌ 
திருக்கன்றனர்‌. இவர்‌ கருவிலேயே ஞான மாகிய திமு 
வுடையராய்‌ அவதரித்தவர்‌. மெய்ஞ்ஞானச்‌ செல்வர்‌ 
இவர்‌. என்று போற்றுவார்கள்‌. “இவரை வணங்கினால்‌ 
காம்‌ மக்கட்பிறப்பை எய்‌ இியதனால்‌ அடைதற்கு: ரிய 
பயனை அடைவோம்‌.?' என்று அவர்‌ திழுவடிகளரில்‌ 
வணங்குவார்கள்‌. இவ்விதங்‌ கண்டோர்‌ யாவரும்‌ போற்‌ றி 
வணங்குதற்குரிய அன்பின்‌ செல்வராய்‌ ' விளங்கிஞூர்‌ 
பேயார்‌. 

இவர்‌ ஐப்பசி மாதத்தில்‌ சதய நாளில்‌ எம்பெருமான்‌ 
ஐம்‌ படைகளில்‌ ஒன்றாயெ நாத்தகம்‌ என்னும்‌ வாளின்‌ 
.அமிசம்‌ உடையவராய்‌ அவதரித்தனர்‌ என்பர்‌ பெரி 
யோர்‌. 


 இம்மூவருத்‌ திருக்கோவலூரிற்‌ கூடிப்‌ பரமனைச்‌ 
சேவித்து, அந்தாதி பாடுதல்‌ 


இம்மூவரும்‌ உலகவாழ்க்கையை முற்றும்‌ இன்றி 
துத்‌ இருமசள்காதன்‌ திருவடித்‌. தாமரைகளை த்‌ தங்கள்‌ 


புத்தகம்‌ | ்‌ பேயார்‌. 15 


உள்ளத்தில்‌ . அமைத்துப்‌  போற்றுதலையே பெருஞ்‌ 
செல்வம்‌ எனக்‌ கொண்டவர்கள்‌ : ஆகையால்‌, உண்டி 
யையும்‌ உடையையுமே விரும்பி, நல்வழி இருக்க அதை 
விட்டுத்‌, திய வழியிற்‌ சென்று, இமை புரிந்த திரியும்‌ 
மாந்சருடன்‌ இருத்தற்கு மனம்‌ இயையா தவர்களாய்‌, 
ஒருவரை ஒருவர்‌ அறியாமல்‌ ஒருகாள்‌ இருந்த ஊரில்‌ 
மறுநாள்‌ இராமல்‌ ஊர்‌ ஊராய்த்‌ திரிக்துகொண்டிருர்‌ 
தார்கள்‌. 

இவர்கள்‌ இப்படித்‌ திரி துகொண்டிருக்கையில்‌ 
திருமகள்‌ நா கனாயெ இறைவன்‌, “இவர்களால்‌ ஞானமும்‌ 
பக்தியும்‌ நிறைந்த நாற்களை இயற்அுவித்து, அவற்றால்‌ 
உலனைருக்கு நல்லுணர்வை உண்டாக்குதல்‌ வேண்டும்‌ ? 
எனத்‌ திருவளங்கொண்டு, திருக்கோவலூருக்குச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்னும்‌ எண்ணத்தை இம்மூவருக்கும்‌ உண்‌ 
டாக்கியருளினன்‌. அதனால்‌, இவர்கள்‌ தனித்‌ தனியாகத்‌. 
இருக்கோவலுசைச்‌ சென்று அடைத்து, அத்தலத்தில்‌ 
உள்ள திருக்கோயிலினுட்‌ சென்று, திருமகள்‌ காசனைச்‌ 
சேவித்தார்கள்‌. பகற்பொழுது போயிற்று, 8 ஈம்பெழு 
மான்‌ இந்த மெய்ஞ்ஞானச்‌ செல்வர்களைக்கொண்டு சரிய 
தமிழ்‌ நாற்களைச்‌ செய்லிக்கத்‌. திருவுளங்கொண்டருளி 
னன்‌. அதற்கு இடையூராக நாம்‌ இருத்தலாகாது ?? என்‌ 
'றெண்ணிச்‌ செல்பவன்‌ போலச்‌ சூரியன்‌ சென்று 
மேற்றிசையை அடைந்து மறைக்துவிட்டனன்‌. புகல்‌ 
முழுதும்‌ ஒடியாடித்‌ திரிந்து அலுத்த மக்களைப்‌ பாராட்‌ 
ஒப்‌ படுக்கையிற்‌ இடத்தித்‌ அயில்விக்க வர்த தாய்‌ என 
உலகத்து உயிர்களை த்‌ அயில்விக்க மாலைப்போது வந்தது, 
இம்மூவருள்‌ , பொய்கையார்‌.முதல்‌ முதல்‌ ஒரு வைணவ 
ருடைய திருமாளிகையை அடைந்து, அம்மாளிகையின்‌. 
இடைகழியிற்‌ பள்ளிகொண்டனர்‌. - பூதத்தார்‌ பின்பு , 


16 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


பொய்கையார்‌ பள்ளீகொண்டிருக்கும்‌ திருமாளிகையைச்‌ 
சார்ந்து, “சுவாமீ, அடியேன்‌ படுத்துக்கொள்ளச்‌ சிறிது 
இடம்‌ இடைக்குமோ ?? என்று கேட்டனர்‌. பொய்கை 
யார்‌ அதனைக்‌ கேட்டு, 4 சுவாமீ? இவ்விடை சுழியில்‌ 
ஒருவர்‌ படுக்கலாம்‌ ; இருவர்‌ இருக்கலாம்‌ ; தேவரீர்‌ 
எழுந்தருளுக; இருவரும்‌ இருக்கலாம்‌.” என்றனர்‌. 
பூதத்தார்‌ அவ்வாறே சென்று . அவ்விடை கழியில்‌. 
அவரோடிருந்தனர்‌. அப்போது பேயாரும்‌ அங்கு. 
வந்து, “ அடியேன்‌ படுத்துக்கொள்ளச்‌ சிறிது இடம்‌ 
திடைக்குமோ : 2 என்று கேட்டனர்‌. பொய்கையார்‌, 
சுவாமீ, இவ்விடை கழியில்‌ ஒருவர்‌ படுக்கலாம்‌; இருவர்‌ 
இருக்கலாம்‌ ; மூவராயின்‌ நிற்கலாம்‌ ; தேவரீர்‌ எழுந்‌ 
தருள்க; மூவரும்‌ நிற்கலாம்‌.” என்றனர்‌. பேயார்‌ 
சென்று அவ்வாறே அவர்களோடு நின்‌ றுகொண்டனர்‌: 
பிறகு அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ வினாவி, அறிந்து 
கொண்டு, பாலுடன்‌ பால்‌ சேர்ந்தாற்போல ஒருவரோடு 
ஒருவர்‌ அளவளாவிப்‌ பேசிக்கொண்டிருர்தார்கள்‌. 
அப்பொழுது கருமுகில்‌ வண்ணனாகிய இறைவன்‌ 
பேரிருளும்‌ பெருமழையும்‌ உண்டாக்கி, அவர்களுக்குத்‌ 
தெரியாமல்‌ தானும்‌ அவர்களுக்‌ இடையில்‌ சென்று, 
நின்றுகொண்டு, அவர்களுக்கு மிக்க நெருக்கம்‌ உண்டா 
கும்படி செய்தருளினன்‌. அம்மூவரும்‌, “ என்னே இஅ ! 
முன்னே இல்லாத நெருக்கம்‌ எப்படி இப்போது. உண்‌ 
டாயிற்று ! ஈம்மை ஒழியவும்‌ இவ்விடை கழியைப்‌ பற்றி 
நிற்பார்‌ உளரோ ??? என்று தமக்குள்‌ யோசுத்து, அற்‌ 
நெருக்கத்தின்‌ காரணத்தை ௮ றிய எண்ணினர்‌. பொய்கை 
யாரும்‌ பூதத்தாரும்‌ ஞானச்சுடர்‌ விளக்கே ஏற்றி, மனம்‌ 
என்னும்‌ உட்கண்ணால்‌ நோக்கினார்கள்‌. அப்போது 
, அவ்விறைவன்‌ பொலிவுற்று விளங்கும்‌ கருங்குழல்‌ 


புத்தகம்‌| “ பேயார்‌ 17 


பின்னே தாழ, ஒளி மிக்க ஈவமணிகளையுடைய திருமுடி 
இரத்திற்‌ பொலியக்‌, கலைகள்‌ நிரம்பிக்‌ கரையற்றிலகும்‌ : 
மதி எனத்‌ திருமுகம்‌ விளங்க, அன்பும்‌ அருளும்‌ 
நிறைந்‌ திலகும்‌ திருக்கண்கள்‌ காண்பவர்களின்‌ உள்ளக்‌ 
கமலங்களை மலர்த்திக்‌ குளிர்விக்கும்‌ ஒளியுடன்‌ இலகக்‌, 
சுடலினிடையிலே தோன்றி விளங்கும்‌ பவழம்போலத்‌ 
இருவதாம்‌ பொலியப்‌, புன்னகையின்‌ ஒளி தண்மதியின்‌ 
வெண்ணிலவெனக்‌ திருமுக மண்டலத்தில்‌ தவழ்ந்து 
பரவித்‌ தோன்றத்‌, தாழ்ந்து விளங்கும்‌ திருக்கா துகளில்‌ 
மகர குண்டலங்கள்‌ ஒளிவிட, ௮ழகற்‌ சிறந்த சங்குகளும்‌ 
விரும்பும்‌ எழிலினை உடைய கண்டத்தில்‌ கெளத்துவமணி 
விளங்கிக்‌ தோன்றச்‌, சூரியனிலும்‌ பன்மடங்கு மிக்க 
ஒளியினையுடைய ஆழி வலத்திருக்கையிற்‌ பொருந்தி 
ஒளிர, மதியினும்‌ பன்மடங்கு மிக்க வெண்ணிற த்தினை 
யுடைய சங்கு இடக்கையில்‌ இனிது விளங்க, எல்லா 
உலகங்களுக்கும்‌ தாயாயெ திருமகள்‌ திருமார்பிற்‌. 
பொருந்திப்‌ பொலியச்‌, சூரியனுடைய செங்கதிர்கள்‌ நீல 
மலையைச்‌ சூழ்ந்தருப்பது போலப்‌ பொற்புறு மேனியிற்‌ 
பொன்னாடை பொலிய, அடியவர்களின்‌ மனங்களைக்‌ 
கலரும்‌ இிருவடித்தாமரைகளில்‌ 6 இவன்‌ உயர்வொப்‌ 
மில்லாத இறைவன்‌ ? என அனைவர்க்கும்‌ தெரிவிப்பன 
போலப்‌ பொற்கழல்கள்‌ பொருந்தி விளங்க, எல்லா உயிர்‌. 
களுக்கும்‌ தந்தையாகிய அவ்விறைவன்‌, பொன்மலையின்‌ 
மேல்‌ இவர்ந்து வரும்‌ நீலமலை எனக்‌ கருடன்மீது இவர்ந்து 
வந்து, அவர்களுக்குக்‌ காட்ட தந்தருளினன்‌. அக்காட்சி 
யைக்‌ கண்ட போது பேரன்பு கொண்டவர்களாகிய அவ்‌ 
வடியவர்களுக்கு உண்டான ஆரந்தத்தின்‌ பெருக்கை. 
* இப்படிப்பட்டது; இவ்வளவினது ? என்னு யாராற்‌. 
சொல்லமுடியும்‌ ! அவர்கள்‌ தங்களை மறந்துவிட்டார்கள்‌... 
2 


18 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


அவர்கள்‌ கண்ட அக்காட்சியைப்‌ பேயார்‌ “ இருக்‌ 
கண்டேன்‌ பொன்மேனி கண்டேன்‌ ? என்று தொடங்கும்‌ 
பாசுரத்தாற்‌ கூறி யருளினர்‌. அவர்களுக்கு அந்த ஆகக்‌ 
தம்‌ உள்ளடங்கவில்லை. அதனால்‌, அவர்களுள்‌, பொய்‌ 
கையார்‌, 
நேரிசை வெண்பா 
££ வயர்‌ தகளியா! வார்கடலே நெய்யாக 
வெய்ய கதிரோன்‌ விளக்காகச்‌-— செய்ய 
சுடராழி யானடிக்கே குட்டினேன்‌ சொன்மாலை 
இடராழி நீங்குகவே என்று '' 
என்று தொடங்கி நூறு பாட்டுக்களைக்‌ கொண்ட ஓர்‌ 
௮ந்தாதியைப்‌ பாடியருளினார்‌. பிறகு பூதத்தார்‌, 
ன்‌ நேரிசை வெண்பா 
“£ அன்பே தகளியா ஆர்வமே கெய்யாக 
இன்புருகு சந்தை இடுதிரியா--ஈன்பருஇ 
- ஞானச்‌ சுடர்விளக்‌ கேற்றினேன்‌ நா. ரணற்கு 
ஞானத்‌ தமிழ்புரிர்த நான்‌ '” 
சான்று தொடங்கி நூறு பாட்டுக்ககாக்‌ கொண்ட ஓர்‌ 
அந்தா தியைப்‌ பாடியருளினார்‌. பின்பு பேயார்‌, முன்னே 
கூறிய 
நேரிசை வெண்பா 
(* இருக்கண்டேன்‌ பொன்மேனி கண்டேன்‌ திகழும்‌ 
அருக்கன்‌ அணிகிறமுங்‌ கண்டேன்‌ செருக்கிளரும்‌ 
பொன்னாழி சண்டேன்‌ பரிசங்கல்‌ கைக்கண்டேன்‌ 
என்னாழி வண்ணன்பால்‌ இன்று ?' ல்‌ 
என்பது முதலாக நாறு பாட்டுக்களைக்‌ கொண்ட ஓர்‌ அம்‌ ' 
தாதியைப்‌ பாடியருளினார்‌. அவர்களுள்‌, பொய்கையார்‌, 
முதலில்‌ தொடங்கிப்‌ பாடியருனியதனால்‌, அவர்‌ பாடி 


புத்தகம்‌] கஸ்பர்‌ * 19. 


யருளிய அந்தாதியை முதற்றிருவந்தாதி என வழங்கு 
கின்றனர்‌. பூதத்தார்‌ அதன்‌ பிறகு தொடங்கிப்‌ பாடி 
யருளியதனால்‌ அவர்‌ பாடியருளிய அந்தாதியை இரண்‌ 
டாந்‌ திருவந்தாதி என வழங்குகின்றனர்‌. பேயார்‌ அதன்‌ 
பின்னர்த்‌ தொடங்கப்‌ பா௩டியருளியதனால்‌ அவர்‌ பாடி 
யருளிய அந்தாதியை மூன்றாந்‌ திருவந்தாதி என்று 
வழங்குகின்றனர்‌. திருக்கோவலூரிலே நிகழ்ந்த இந்த 
வரலாற்றைப்‌ பொய்கையார்‌ தரம்‌ அடிக அந்தாதி 
யிலே, 
“ தீயும்‌ திருமகளும்‌ நின்றாயால்‌ குன்றெடுத்துப்‌ 

பாயும்‌ பனிமறுத்த பண்பாளா-— வாசல்‌ 

கடைகழியா உன்‌ -கரக்‌ காமர்பூவ்‌ கோவல்‌ 

இடைகழியே பற்றி யினி '” 
எனவரும்‌ எண்பத்தாறாம்‌ பாசுரத்திற்‌ குறித்திருக்‌ 
கின்றனர்‌. 

இவர்கள்‌ அவதரித்த மாதத்தையும்‌ நாட்களையும்‌ 
4“ ஐப்பசியில்‌ ஓணம்‌ அவிட்டம்‌ சதயமிவை 

ஒப்பிலவாம்‌ காள்கள்‌ உலகத்தீர்‌-எப்புவியும்‌ 

பேசபுகழப்‌ பொய்கையார்‌ பூதத்தார்‌ பேயாழ்வார்‌ 

தேசுடனே தோன்றுசிறப்‌ பால்‌ ” I 
என்னும்‌ செய்யுளால்‌ அறியலாம்‌, 


வாழி திருநாமம்‌ 
எண்சீர்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
\ பொய்கையார்‌ 


.செய்யதலா ஓணத்திற்‌ செகத்‌அதித்தான்‌ வாழியே 
திருக்கச்சி மாஈகரம்‌ செழிக்கவர்தோன்‌ வாழியே 


1. உபதேச ரத்தனமாலை, பாசுரம்‌-6. 


20 ஆழ்வார்கள்‌ வரலாறு 


வையந்த களிநூறும்‌ வகுத்துரைத்தான்‌ வாழியே 

ர வனசமலர்ச்‌ கருவதனில்‌ வந்தமைந்தான்‌ வாழிமே: 

வெய்யகதி ரோன்‌ றன்னை விள்க்கிட்டான்‌ வாழியே 
வேங்கடவர்‌ திருமலையை விரும்‌ மவன்‌ வாழியே 

பொய்கை முனி வடிவழகும்‌ பொற்பதமும்‌ வாழியே 
பொன்முடியும்‌ திருமுகமும்‌ 'பூசலத்தில்‌ வாழியே... 


பூதத்தார்‌ 
அன்பேத களிநூறும்‌ அருளினான்‌ வாழியே 
ஐப்பசியில்‌ அவிட்டச்தில்‌ அவதரித்தான்‌ வாழியே 
சன்புகழ்சேர்‌ குருக்கத்தி நாண்‌ மஉலசோன்‌ வாழியே 
ஈல்லதிருக்‌ கடன்மல்லை வருநா தன்‌ வாழியே 
இன்புருகு சிர்சைதிரீ இட்ட பிரான்‌ வாழியே 
எழில்ஞானச்‌ சுடர்லீளக்கை ஏற்றினான்‌ வாழியே 
பொள்புமையும்‌ திருவரங்சர்‌ புகழுரைத்தான்‌ வாழியே 
பூதத்தான்‌ தாளிணைகள்‌ பூதலத்தில்‌ வாழியே. 
ர பேயார்‌ 
திருக்கண்டேன்‌ என தூ அம்‌ செப்பினான்‌ வாழிய 
சிறந்‌ தஐப்ப சியிற்சதயம்‌ செனித்தபிரான்‌ வாழியே 
மருக்கமழு மயிலை௩கர்‌ வாழலந்தோன்‌ வாழியே 
மலர்க்கரிய கெய்தறனில்‌ வர்க தித்தன்‌ வாழியே 
-கெருக்டெவே இடை கழியல்‌ கின்‌ றசெல்வன்‌ வாழியே 
்‌ கேமிசங்கன்‌ வடிவழகை கெஞ்சில்வைப்போன்‌ வாழிமே 
பெருக்கமுடன்‌ திருமழிசைப்‌ பிரான்தொழுவோன்‌ வாழியே 
பேயனெழிற்‌ ரூளிணையிப்‌ பெருகிலச்‌இல்‌ வாழியே. 


பசி 


௪. திருமங்கை மன்னர்‌ 
திருமங்கை மன்னர்‌ அவதாரம்‌ 
நேரிசை வெண்பா 

வாழி பரகாலன்‌ வாழி கவிகன்றி 

வாழி குறையலூர்‌ வாழ்வேக்தன்‌--வரழியரோ 

மாயோனை வாள்வலியால்‌ மந்தரங்கொள்‌ மங்கையர்கோன்‌ 

தூயோன்‌ சுடர்மான வேல்‌. 

தமிழகத்தின்‌ பகுதிகள்‌ சான்கனுள்‌ ஒன்றாகிய சோழ 
காடு கங்கையிற்‌ புனிதமாகிய காவிரியாற்றின்‌ பாய்ச்ச 
லால்‌ மற்றை எல்லா காடுகளிலும்‌ பயிர்வளம்‌ இறந்து 
விளங்குவ.து ஆகும்‌. ஆதலின்‌, “£ சோழ வளநாடு சோறு 
டைத்து??, என்றார்‌ ஒளவையார்‌, அ௮க்காட்டிற்‌ பல உட்‌ 
பிரிவுகள்‌ உள. அவற்றுள்‌, திருவாலிநாடு என்பத ஒன்று. 
அஃது, ஒரு சிறு நாடு. அதில்‌ கறுமண மலர்களை உடைய 
பொழில்களா லும்‌, வளமிக்க வயல்களா லும்‌ சூழப்பெற்ற 
பல “ஊர்கள்‌ உண்டு. அவற்றுள்‌, திருக்குறையலூர்‌ 
என்னும்‌ ஊரும்‌ ஒன்ற. 

அவ்வூரிற்‌ றந்த செல்வத்தை உடையவரும்‌, கள்ளர்‌ 
மரபில்‌ தோன்றியவரும்‌, சோழகாட்ட மன்னனுடைய 
சேனை த்தலைவர்களுள்‌ ஒருவருமாகிய ஆலிநாடர்‌ என்பவர்‌ 
ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ சிறந்த வீரம்‌, அன்பு, அருள்‌, 
ஈகை முதலிய ஈற்குணங்கள்‌ ஈன்கு ௮மையப்பெற்றவச்‌. 
அவர்‌ மனைவியார்‌ வல்லித்திரு என்னும்‌ திருப்பெயர்‌ 
உடையார்‌. அவ்வம்மையார்‌ திருமாமகள்‌ அன்ன 
பொற்பும்‌ அருந்ததி அன்ன கற்பும்‌ வாய்ந்தவர்‌. இங்கு, 

“ மருவு தொல்புகழ்‌ ஆலிகா டன்றிரு மனைவி 

இருமை மிக்கபொற்‌ கடகவல்‌ லித்திரு என்பாள்‌ '' 
(அரி சமய தீபம்‌. பாகாலச்‌ சருக்கம்‌ செ. 4, அடி 8-4.) 

என்னும்‌ செய்யுளை நோக்குக. 


22 ஆழ்வார்கள்‌ வரலாறு (முதற்‌ 


(இ-ள்‌.) பொருந்திய பழமையாகிய புகழை உடைய 
-ஆலிநாடன்‌ என்பவனுடைய மனைவி பிறந்த அகமும்‌ 
புக்க ௮அகமுமாகய இருமரபும்‌ சிறந்தவளாகிய வல்லித்திரு 
என்று: சொல்லப்படும்‌ திருப்பெயரை உடையவள்‌ 
ஆவள்‌. (௭-அ.) 

அவர்களது அருந்தவ மேன்மையை உலகம்‌ முழு 
அம்‌ சொல்லித்‌ அதிக்கும்படி அவ்வம்மையார்‌ ஒரு கார்த்‌ 
திகைத்திங்களில்‌, கார்த்திகை காளில்‌ ஓர்‌ அருமருந்தன்ன 
அழக. மைந்தனை ஈன்றனர்‌. அம்மைந்தரைத்‌ இரு 
மாமகள்‌ நாதன்‌ ஐம்படைகளில்‌ ஒன்றாகிய சார்ங்கம்‌ 
என்னும்‌ வில்லின்‌ ௮மிசமாக உலகம்‌ உய்ய அவதரித்தவர்‌ 
என்பர்‌ பெரியோர்‌. அவருக்குப்‌ பெற்றோர்கள்‌ நீலன்‌ 
என்று திருப்பெயர்‌ இட்டார்கள்‌. 


திருமங்கை மன்னர்‌ கற்பன. கற்றுப்‌ படைத்தலைவராதல்‌ , 


அவர்தம்‌ தந்தையார்‌ அவருக்கு ஜந்து ஆண்டு ஆன 
வுடன்‌ ஈல்லியல்பும்‌ போற்றற்குரிய புலமையும்‌ அமைந்த 
ஆசிரியர்பால்‌ கல்வி பயில விடுத்தனர்‌. அவர்‌ செந்திறத்த 
தமிழ்மொழிக்‌ கலைகளையும்‌ வடமொழிக்‌ கலைகளையும்‌ 
கல்வியில்‌ இவருக்கு ஒப்பவரும்‌ மிக்கவரும்‌ இல்லை என்னும்‌ 
படி நன்கு பயின்று தேர்ந்து திருமகள்‌ நாதன்‌ திருவரு 
ளால்‌ 1ஆசு, மதுரம்‌, சத்திரம்‌, வித்தா ரம்‌ என்னும்‌ நான்கு 
வகைக்‌ கவிகளையும்‌ பாடும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தவராய்‌ விளங்‌ 
இனர்‌. ' 

இவர்‌ மேலும்‌ வில்‌, வாள்‌, வேல்‌ முதலிய படைகளை 
யும்‌ யானை, ' தேர்‌, குதிரை, காலாள்‌ என்னும்‌ நால்வகைச்‌ 

1. இச்கால்வகைக்‌ கவிகளை விரைகவி, இன்கவி, மிறைக்கவி 
அகலக்கவி என்றும்‌ கூறுவர்‌, ்‌ 


புத்தகம்‌ ] திருமங்கை மன்னர்‌ 98: 


சேனைகளையும்‌ பகைவர்கள்‌ அஞ்சும்படி ஈன்கு வகுத்துப்‌ 
போர்‌ புரிதற்கு உரிய . வகைகளையும்‌ ஒப்புயர்வறப்‌ 
பயின்று விளங்கினார்‌. அக்காலத்துச்‌ சோழகாட்டை. 
ஆண்டிருந்த அரசன்‌ இவருடைய கல்வியின்‌ இறப்பினை 
யும்‌ போர்‌ வன்மையையும்‌ உணர்ந்து, இவரைத்‌ தன்பால்‌ 
வருவித்துப்‌, பல சறப்புகளைச்‌ செய்து, இவரைத்‌ தன்‌ 
சேனை த்தலைவர்களுள்‌ ஒருவராக இருக்கும்படி கியமித்‌. 


தான்‌. 


திருமங்கை மன்னர்‌ நாற்கவிப்‌ பெருமாளை வெல்லுதல்‌ 


அக்காலத்து நாற்கவிப்பெருமாள்‌ என்னும்‌ தமிழ்ப்‌ 
பெரும்‌ புலவன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. அப்புலவன்‌ பல 
புலவர்களை வாதில்‌ வென்று, அவர்களிடமிருந்து கப்ப 
மாகப்‌ பொருள்‌ பெற்றுத்‌, தனக்கு நிகராவார்‌ ஒருவரும்‌ 
இல்லை என்னும்‌ ௮டலேறு அனைய செருக்கில்‌ ஆழ்ந்திருக்‌ 
தான்‌. அப்புலவன்‌ ஈம்முடைய நீலரது கல்வியின்‌ சிறப்‌ 
பைப்‌ பலர்‌ சொல்லக்‌ கேட்டு, அவரிடம்‌ வந்து, 
வாதிட்டுத்‌, தோற்றுத்‌ தனது காற்கவிப்பெருமான்‌ என்‌ 
னும்‌ பட்டப்‌ பெயரை அவருக்குக்‌ கொடுத்துவிட்டுச்‌ 
சென்றான்‌. 
அரசன்‌ அதனை உணர்ந்து, இவரைத்‌ தன்பால்‌ வரு 
வித்து, “* நாற்கவிப்‌ பெருமான்‌ என்னும்‌ பட்டமும்‌ அதற்கு 
உரிய விருதுகளும்‌ உமக்கே உரியனவாகும்‌ ?? என்று 
கூறிப்‌ பல பரிசுகளை இவருக்கு அளித்துச்‌ இறப்பித்தான்‌.. 
1, “£ அங்க வன்புவி புரக்குகாள்‌ கரற்கவி யஇபன்‌ 
எங்க ணுந்தமிழ்க்‌ கவிஞரைச்‌ திறைகவர்ந்‌ இல்ல்‌ 
அங்க மாவிரு திசைத்தணு கலுமிகல்‌ சொலையாப்‌ 
பங்க மாக்கிமற்‌ றவன்பெயர்‌ விருதொடும்‌ பறித்தான்‌.” 


24 ஆழ்வார்கள்‌ வரலாறு ' [முகத்‌ 


2. “£ உவகை யிக்குயர்‌ வளவனும்‌ வரிசைகள்‌ உதவிச்‌ 
தவலில்‌ ஈரற்கவித்‌ தலைவனீ பவிக்கெனச்‌ சாற்ற 
இவனும்‌ அப்டெயர்‌ லிருதிசைச்‌ தெவற்றினும்‌ எதிர்‌ஆம்‌ 
அவர்க ளைத்தொலைத்‌ திசைநிறைத்‌ திட்டனன்‌ அக்காள்‌. 
_— அரிசமயதீபம்‌, பரகாலச்‌ சருக்கம்‌ செ. 10-11. 
என்னும்‌ செய்யுட்களை இங்கு நோக்குக. 

க (இ-ள்‌.) அங்கு ௮ப்பரகாலர்‌ பூமியைக்‌ காக்கும்‌ 
போது நாற்கவிப்பெருமான்‌ என்னும்‌ புலவன்‌ எங்கணும்‌ 
உள்ள தமிழ்க்‌. கவிஞர்களிடத்துக்‌ கப்பம்‌ பெற்று, இப்‌ 
பரகாலர்பால்‌ வரப்‌, பரகாலரும்‌ அவனை வாதில்‌ வென்று, 
அவனத செருக்கை அழித்த, அவனது விருதுகளையும்‌ _ 
பறித்துக்கொண்டார்‌. 

2. சோழநாட்டிறைவனும்‌ மிக்க மகிழ்ச்சியினை 
அடைந்து, இவருக்குப்‌ பல வரிசைகளையும்‌ கொடுத்தப்‌, 
* பூமியின்‌ கண்‌ கெடுதல்‌ இல்லாத கரற்கவிப்‌ பெருமான்‌ 
நீவிரே?, என்று சொல்ல, இவரும்‌ அவ்விருதோடு கூடிய 
அப்பெயரைச்‌ சூடிக்கொண்டு எவ்விதக்‌ கலைகளினும்‌. 
வந்து எதிர்த்தவர்களை வென்று, தம்முடைய 'புகழை 
உலஇூல்‌ கிறைத்து வைத்தனர்‌ (அக்காளில்‌) (௪ - று.) 

சோழநாட்டு இறைவன்‌ திருமங்கை மன்னருக்கு 
ஆலிநாட்டை அளித்தல்‌ 

பிறகு இவர்‌ பல போர்களிற்‌ பல அரசர்களை வென்‌ அ, 
சோழ நாட்டின்‌ மேன்மையை எங்கும்‌ விளங்கும்படி 
செய்தார்‌. அதனால்‌, சோழநாட்‌ டிறைவன்‌ அகமிக 
மதிழ்ற்து, இவர்பால்‌ அன்பு மிக்கவனாக, இவருக்கு ஆலி 
நாட்டை அளித்து, அதற்குத்‌ திருமங்கை என்னும்‌ பதி 


1 “்‌ ஏங்கள்‌ ஈசன்‌ எம்பிரானை இருக்தமிழ்‌ தூற்பலவன்‌, 
மங்சையாளன்‌ மன்னுதொல்சீர்‌ வண்டறை தார்ச்சலியன்‌ ”” 


முதற்பத்து 7-ஆம்‌ இருமொழி, பாசாம்‌ 10. 


புத்தகம்‌] .. திருமங்கை மன்னர்‌ 95 


யைத தலைநகராக அமைத்து, இவரைத்‌ தன்‌ சேனைத்‌ தலை 
வர்களுக்குள்‌ முதன்மையானவராகச்‌ செய்து, பரகாலன்‌ 
என்னும்‌ வீரப்பட்டத்தையும்‌ அளித்தான்‌. 
இவரும்‌, 
** நல்லவம்‌ தீயவு நாடி ஈரயகற்‌ 
கெல்லையின்‌ மருத்துவன்‌ இயல்பின்‌ எண்ணுவார்‌ 
ஒல்லைவம்‌ துறுவன உற்ற பெற்றியின்‌ 
தொல்லைஈல்‌ வினையென உதவஞ்‌ சூழ்ச்சியார்‌ ” 
என்றபடி அம்மன்னனுக்கும்‌ குடிகளுக்கும்‌ உன்மை பயக்‌ 
கும்‌ செயல்களையே நாடிச்‌ செய்துவந்தார்‌. இவருடைய 
யானைக்குக்‌ கடமாகளியானை என்பதும்‌, புரவிக்கு 
ஆடன்மா என்பதும்‌ பெயர்கள்‌ ஆகும்‌, 
1. “£ நெடுமா லவன்மே வியகீர்‌ மலைமேல்‌ 
நிலவம்‌ புகழ்மங்‌ கையர்கோன்‌ அமரில்‌ 


கடமா களியா னைவல்லான்‌ கலியன்‌ '” . 
_—(2-ஆம்‌ பத்து, 4-ஆம்‌ திருமொழி பா. 10.) 
எனவும்‌ 
“ மாட மாளிகை சூழ்திரு மங்கைமன்‌ 
ஒன்னலர்‌ தங்களை வெல்லும்‌ 

ஆடல்‌ மாவல வன்கலி கன்றி ”” 
எனலம்‌ இவரே கூறியவற்றாலும்‌, 
“சோழ பூபதியைச்‌ சேவித்து, யுத்தேப ராக ராந்தராய்‌ ப்ரவீர 
சாய்த்‌ தமக்குச்‌ சகாய பூதராக நீர்மேல்‌ ஈடப்பான்‌, நிழலொ அங்கு 
வான்‌, சானூதுவான்‌; தோலாவழக்கன்‌ என்னும காலு மந்திரிகளும்‌, 
“அடல்மா' என்ற குதிரை நம்பிரானும்‌, “அமரிற்‌ கடமாகளியானை' 
என்கிற யானை ஈம்பிரானுமாக இப்படி இருக்கிற இவரை அவனும்‌ 
ஒருசேசாதிபதியமாய்ச்‌ சேனா சாயகனுமாக்கி வைத்துப்‌ போருகிற 
காலத்திலே” என்று பின்பழயெ பெருமாள்‌ €ீயர்‌ அருளிச்‌ செய்த 
£ஆராயிரப்பழி' குகுபரம்பரைப்‌ பரபாவம்‌ '” என்னும்‌ நூவிற்‌ கூறி 
மீருப்பதனாலும்‌ இவற்றை அறிக. 


26 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


குழுதவல்லியார்‌ அவதாரம்‌ 
இங்கனம்‌ இவர்‌ இருக்கையில்‌, பல தேவ மங்கையர்‌ 
களுக்குத்‌ தலைவியாகிய * சுமங்கலை? என்னும்‌ பெயரை 
உடைய தேவ மாது, தன்‌ தோழிமார்களோடு சென்று, 
இமயமலையின்‌ வளங்களைச்‌ சுற்றித்‌ திரிந்து பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. அங்கு ஓர்‌ இடத்தில்‌ திருமாமகள்‌ 
நாதன்‌ அமிசமாய்‌ அவதரித்தவராகிய கபிலமுனிவர்‌ 
பல முனிவர்களுக்குத்‌ திருமாமகள்‌ காதன்றன்‌ கலியாண 
குண மேன்மைகளைக்‌ கூறிக்சொண்டிருந்தார்‌. அவை 
களைக்‌ கேட்டுக்கொண்டிருந்த முனிவர்களுள்‌ ஒருவர்‌ 
விகார வடிவினராக இருந்தார்‌. அந்த வானக நங்கை 
அவரைக்‌ கண்டு பரிகாசம்‌ பண்ணினள்‌. கபில முனிவர்‌ 
அதனைக்‌ கண்டு, சினம்‌ கொண்டு, அவளை நோக்கிப்‌, 
பெண்ணே, நீ பூமியிற்‌ சென்று மானிடப்‌ பெண்‌ 
கைப்‌ பிறந்து, ஒரு மனிதனுடைய மளைகியாய்‌ வாழக்‌ 
கடலாய்‌?” என்ன சபித்தனர்‌. 

அப்பெண்‌. அஞ்சி நடுங்கிக்‌, கபில முனிவருடைய 
திருவடி த்தாமரைகளில்‌ தன்‌ முடிபட வணங்கி, “ இளஞ்‌ 
சிறு பெண்ணாகிய அடியேன்‌ செய்த இத்தவற்றை மன்‌ 
னித்து, அருள்புரிக '? என்று வேண்டினள்‌. கபில முனிவர்‌ 
அவள்பால்‌ இரக்கம்‌ கொண்டு, ££ பெண்ணே, நீ அஞ்சற்க. 
உனக்கு நான்‌ இட்ட சாபம்‌ பூமியிற்‌ சிறந்ததாக ஒரு:ஈற்‌ 
செயலுக்குப்‌ பயன்படுவதாகும்‌. பூதேவியின்‌ நெற்றித்‌ 
திலகம்‌ என விளங்கும்‌ சோழ வளகாட்டிலே ஈம௮ சார்ங்‌ 
கம்‌ என்னும்‌ வில்லின்‌ அமிச?? மானவராய்ப்‌ பரகாலர்‌ என்‌ 
னும்‌ பெயருடையராய்‌ ஒருவர்‌ உலகை உய்விக்க அவத 
ரித்திருக்கின்றார்‌. ஆனால்‌, அவர்‌ அரியேறு அன்ன 
ஆண்மையை உடையவர்‌. ஆதலின்‌, ஒன்னார்தங்கள்‌ உறு : 


வலியை அழித்துப்‌ போர்க்கள வேள்வி புரிதலிலேயே 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 9. 


மனம்‌ சென்றவராய்‌ இருக்கின்றார்‌. நீ அவருடைய மனைவி 
யாச, அவரை நம்முடைய நல்லடியாராகத்‌ திருத்தி, 
அவருடன்‌ வாழ்ந்திருந்த, அதனால்‌, உன்‌ குறை தீர்ந்து, 
பொன்னாட்டை அடைவாயாக?” என்று அருள்‌ புரிந்தார்‌. 

செம்முருக்க மலர்போன்ற இதழையும்‌, கருங்குவளை 
மலர்போன்ற கண்களையும்‌, மழலைச்‌ சொற்களையும்‌, குயில்‌ 
போன்ற இனிய குரலையும்‌, மலர்கள்‌ நிறைந்த கூந்தலையும்‌ 
உடைய அச்செல்வி, உடுக்கள்‌ சூழ வரும்‌ தண்மதி எனச்‌ 
தன்னை த்தோழியர்கள்‌ சூழ்ந்து வரத்‌ திருநாங்கூர்‌ என்னும்‌ 
பதிக்கு வந்தனள்‌. அப்பதியில்‌ பளிங்குபோலத்‌ தெளிந்த 
நீரை உடையதும்‌, தாமரை அல்லி முதலிய மலர்களால்‌ 
பொலிவுற்றதும்‌ ஆதிய ஓர்‌ அழகிய பொய்கையைக்‌ கண்டு, 
அதில்‌ தன்‌: தோழியர்களுடன்‌ சென்று நீராடலானாள்‌. 
௮ங்கனம்‌ நீராடுன்றவள்‌, அப்பொய்கையில்‌ வண்டு 
களுக்குத்‌ தேனாகிய விருந்தை அளிக்கும்‌ ஓர்‌ அல்லிமலர்‌ - 
அவள்‌ கண்களுக்குத்‌ . தன்‌ வனப்பாகிய விருந்தினை 
.அளித்தலால்‌, அதன்‌ ௮ரூற்‌ சென்று, அதன்‌ எழிலால்‌ 
மனம்‌ கவரப்பட்டு, அதனை கோக்கஇக்‌ கொண்டிருர்‌ தனள்‌.. 
அவளுடைய தோழியர்கள்‌ நீராடியவுடன்‌ அவளை விட்டுப்‌ 
போய்விட்டார்கள்‌. அவள்‌ அவ்வல்லி மலரையே தனக்‌ 
குத்‌ தாயாகக்‌ கொண்டு, அதன்‌ இடையில்‌ குற்றமற்ற: 
செம்மணிபோலச்‌ இறந்த அழகுடைய குழந்தையாய்த்‌: 
தோன்றினாள்‌. 

“ பளிங்கு போன்று செந்தாமரை வதுவையே பரவித்‌ 
தெளிந்த தண்புனற்‌ றவளபுட்‌ கரணியிற்‌ செழுந்தேன்‌ 
களிர்க்த பைங்குமு தத்தினோர்‌ குழவியா ஈவைதீர்ச்‌ 
தொளிர்ச்ச செம்மணி யெனவினி தழகுட னுதித்தாள்‌ '' 

--அரிசமயதீபம்‌, பாசாலச்‌ சருக்கம்‌, செ, 18.. 


என்னும்‌ செய்யுளை இங்கு நோக்குக. 


28 ஆழ்வார்கள்‌ வரலா [முதற்‌ 


(இ-ள்‌.) பளிங்குக்‌ கல்லைப்‌ போன்றதாய்ச்‌,. செக்‌ 
தாமரை மலர்களின்‌ மணம்‌ பரவப்பெற்றுத்‌, தெளிக்‌ 
திருக்கும்‌ குளிர்ச்சியொகய நீரை உடைய வெண்மையான 
ஒரு தடாகத்தில்‌ செழுமையான தேனை உடைய 
குளிர்ந்த ஒகு குமுதமலரில்‌ குற்றம்‌ அற்று விளங்கும்‌ 
செம்மணியைப்போல இனிதாயெ அழகுடன்‌ ஒரு குழவி 
யாய்‌ உதித்தனள்‌ (௪ - று), 


வதுவை - வாசனை, புட்கரணி -பொய்கை ! தடாகம்‌) 
நளிர்ந்த - குளிர்ந்த, குமுதம்‌ - அல்லி, ஒளிர்ந்த - விளக்க 


மாகிய, 


அப்பதியில்‌ ஒரு இறந்த வைத்தியர்‌ இருந்தார்‌. 
அவர்‌ வைத்திய நூற்களை முறையுற நன்றாய்ப்‌ பயின்று 
தேர்ந்தவர்‌. அறறெறியினின்‌ அம்‌ நீங்காத நல்லொழுக்கம்‌ 
உடையவர்‌. அன்பும்‌ அருளும்‌ நிரம்பிய மனத்தினர்‌. 
நோயாளிகளிடச்து நிகழ்கின்ற நோயை அதன்‌ குறி 
களால்‌ இன்னது என்று துணிந்து, பிறகு ௮க்கோப்‌ வந்த 
தன்‌ காரணத்தை ஆராய்ந்து அறிந்து, பின்பு ௮ம்‌ 
நோயைத்‌ தீர்க்கும்‌ உபாயத்தினை அறிந்து, பின்னர்‌ அவ்‌ 
வுபாயத்தினைச்‌ செய்யும்‌ போது பிழையாமற்‌ செய்யும்‌ 
திறத்தினர்‌ ; திருமாமகள்‌ நாதன்பால்‌ நீங்காத அன்பு 
வாய்ந்தவர்‌. 

அவர்‌ நீராடுதற்பொருட்டு அப்பொய்கைக்கு வந்து, 
அதில்‌ உள்ள அல்லிமலர்களூள்‌ ஒன்றன்‌ இடையில்‌ 
பிறைமதி அன்ன நெற்றியும்‌, முழுமதி புரையும்‌ முகமும்‌, 
பவழக்கண்ணம்‌ போன்ற வாயும்‌, காந்தள்‌ மலரின்‌ 
இதழ்களை ஒக்கும்‌ விரல்களும்‌ உடையதாய்‌, ஒளிமிக்க 
செம்மணி என விளங்கும்‌ அப்‌ பச்சிளம்‌ குழவியைக்‌ 
கண்டு, வியப்பும்‌ களிப்பும்‌ ஒன்றோடு ஒன்று போட்டி 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 29: 
யிட்டுக்‌ கவர்க்துகொண்ட ' மனத்தினராய்‌ : விரைந்து 
சென்று, அக்குழந்தையை மிக்க ஆர்வத்தோடு எடுத்து, 
மார்புடன்‌ அணைத்து, முத்தம்‌ இட்டு, “ எம்பெருமான்‌ 
நம்முடைய மகப்பேறு இல்லாத குறையினை நீக்க இக்‌ ' 
குழவியை ஈமக்கு அருளினன்‌ போலும்‌? என்று 
மகிழ்ச்சி என்னும்‌ வெள்ளத்துள்‌. மூழ்கிய மனத்தினராய்‌ 
அக்குழர்தையை எடுத்துக்கொண்டு, தம்‌ மனைக்கு வந்த, 
மனைவியின்‌ கையில்‌ அம்மகவைத்‌ தந்த, அது இடைத்த 
விதத்தனையும்‌ கூறினர்‌. அவ்வம்மையும்‌ மகப்பேறு 
இன்மையால்‌ வாடியிருந்த மனத்தினள்‌ ஆதலின்‌, மிக்க 
அவாவோடு அக்குழவியைக்‌ கையில்‌ ஏந்தி, மார்புடன்‌ 
அணைத்து, அதற்கு முத்தம்‌ அளித்து, முகிலினைக்‌ கண்டு 
வாடிய பயிர்‌ தழைத்தாற்போல மனத்துயர்‌ ஒழிந்து, 
மகிழ்வடைந்தனள்‌. பிறகு அவ்விருவரும்‌ அக்குழந்தை 
- குமுத மலரிலிருந்து கிடைக்கப்‌ பெற்றமையால்‌ அதற்குக்‌ 
குமுதவல்லி எனப்‌ பெயரிட்டுத்‌ தங்கள்‌ அன்பின்‌ உறை. 
யுள்‌ ௮ம்மகவே எனச்‌ கொண்டு போற்றி வளரகத்துவந்த 
னர்‌. அச்செலவ மகளும்‌ அக்குழவிப்‌ பருவத்தில்‌ 
சப்பாணி கொட்டியும்‌, அவர்களுக்கு முத்தம்‌ அளித்தும்‌, 
அவர்கள்முன்‌ தளர்நடை நஈடர்து சென்றும்‌, அவர்களை 
மகிழ்வித்தனள்‌. 

ஐந்து வயதானவுடன்‌ கல்வி கற்கத்‌ தொடங்கிக்‌, கற்க. 
வேண்டுவன வற்றைக்‌ கற்று விளங்கெள்‌. அச்‌ செல்‌ 
விச்சு மணம்‌ புரிவித்தற்கு உரிய பருவம்‌ எய்திற்று. அப்‌ 
போது அப்பொற்‌ கொடியின்‌ எழிலைக்‌ கண்ட மலர்க்‌ 
கணைச்‌ செல்வன்‌, “: முன்னே சீதாப்பிராட்டியார்‌ தோன்‌ 
றியதனால்‌ இராமனை வென்றோம்‌; உருக்குமணிப்பிராட்டி, 
ஈப்பின்னை என்பவர்கள்‌ தோன்றியதனால்‌ . கண்ணனை: 
வென்றோம்‌ ; திரெளபதி தோன்றியதனால்‌ பாண்டவர்‌ 


30 I ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


களை வென்றோம்‌ ; வள்ளிநாயகி தோன்றியதனால்‌: செவ்‌ . 
வேளை வென்றோம்‌. இங்கனம்‌ முன்னே போற்றற்கு 
அரிய மகா புருடர்களை நாம்‌ வெல்லு தற்கு அச்செல்வியர்‌ 
களின்‌ தோற்றம்‌ உதவி புரிந்தது. இச்செல்லியின்‌ 
தோற்றத்தால்‌, சாம்‌ இப்போது ஒரு மகா புருடனை 
வெல்லுவோம்‌ என்பதில்‌ ஐயுறவில்லை ?? என்று எண்ணி 
மகிழ்ந்தான்‌. அப்பொற்பாவையின்‌ தாய்‌, தன்‌ கணவ 
ராகிய வைத்தியரிடம்‌ சென்றாள்‌. வைத்தியர்‌, “அன்புடை 
யாய்‌, நீ இப்பொழுது என்பால்‌ வந்ததற்குக்‌ காரணம்‌ 
யாது ?? என்றார்‌. அவ்வம்மை “அன்புடையீர்‌, ஈம்‌... 
முடைய செல்வி மணப்‌ பருவம்‌ எய்தி இருத்தலால்‌, 
அவளை த்‌ தக்கார்‌ ஒருவருக்கு மணம்‌ புரிவித்தற்கு உரிய 
முயற்சியை நாம்‌ செய்தல்‌ வேண்டும்‌ அன்றோ ? அதனைக்‌ 
கூறவே தங்களிடம்‌ வர்தேன்‌?' என்றாள்‌. வைத்தியர்‌, 
“அன்புடையாய்‌, நீ கூறியபடி நாம்‌ அதற்காக முயற்சி : 
செய்யவேண்டியது நம்முடைய இன்றியமையாத கடமை 
யேயாகும்‌ ; ஆயினும்‌, நம்முடைய செல்வியின்‌ 
கருத்தை அ றிந்தகொண்டுதான்‌ நாம்‌ அதற்காக முயலு 
தல்‌.வேண்டும்‌. “£ நீ சென்று ஈம்‌ செல்வியை என்னிடம்‌ 
அனுப்பு,” என்றார்‌. அவவம்மையும்‌ அவ்வாறே சென்று, 
அம்மதிமுக மடக்கொடியை வைத்தியர்‌ இடத்துக்கு 
_அனுப்பினள்‌. 


... அப்பிறைதுதற்‌ செல்வி, வைத்தியரிடம்‌ வர்து, 
அவரை வணங்கி, அருகில்‌ அமர்ந்‌ து,**எந்தையிர்‌, என்னை த்‌ 
தாங்கள்‌ அழைத்ததன்‌ காரணம்‌ யாது ??? என்றாள்‌. 
வைத்தியர்‌, “எங்கள்‌ அரும்பெறற்‌ செல்வமே, 
நீ குழவிப்‌ பருவத்தில்‌ உன்‌ குதலைச்‌. சொற்கள்‌ முதலிய 


வற்றால்‌ உன்‌ அன்னையையும்‌ என்னையும்‌. மகிழ்வடையச்‌ 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ I 51 


செய்தாய்‌. உன்னை ஒத்த மென்மொழிச்‌ இறுமியர்‌ 
களுடன்‌ நீ கூடிச்‌ சிற்றில்‌ இழைத்தும்‌, அம்மனை கழங்கு 
முதலியவற்றை ஆடியும்‌, விளையாடிய விளையாட்டுகளை 
நாங்கள்‌ கண்டு களிப்பென்னும்‌ கடலுள்‌ ஆழ்ர்சோம்‌. 
பிறகு, நீ கற்கத்‌ தொடங்கிக்‌ கற்கவேண்டிய _நாற்களை 
நன்கு கற்று, * இச்சிறுமியைப்‌ பெற்மோர்‌ இவளைப்‌ பெறு 
தற்கு எவ்வித நோன்பை கோற்றனரோ ?? என்று கண்‌ 


டோர்‌ யாவரும்‌ கூறும்‌ புகழை எங்களுக்கு உண்டாக்‌ ' 


இனை. இத்தகைய எங்கள்‌ அருமைச்‌ செல்வமாகிய 
நீ இப்பொழுது மணத்தற்கு உரிய பருவம்‌ எய்தியிருக்‌ 
கின்றாய்‌. ஆதலின்‌, உன்னைத்‌ தக்கார்‌ ஒருவருக்கு 
மணம்‌  புரிவித்து மகிழ்‌ வெய்தக்‌ கருதியுள்ளோம்‌. 
* அதனைப்‌ பற்றிய உன்‌ கருத்தினை அறிதற்காகவே உன்னை 
இங்கு வருவித்தேன்‌ ? என்றார்‌. . 

அக்குயில்மொழிச்‌ செல்வி, வைத்தியரை நோக்கி, 
* எத்தையீர்‌, என்‌ பிறப்பைப்‌ பற்றியதாதிய அரிய செய்தி 
ஒன்று உளது. அதனை யான்‌ கூறினால்‌, ௮ஃது உங்க 
்‌. ளுக்கு வியப்பாகத்‌ தோன்றுவதோடு, “ஏதேனும்‌ ஒரு 
"தெய்வத்தின்‌ ஆவேச முற்றதனால்‌ இங்கனம்‌ இவள்‌ கூறு 
இன்றனள்‌ போலும்‌” என்று தாங்கள்‌ நினைத்தலும்‌ கூடும்‌, 
அவ்வையம்‌: பின்‌ நடப்பனவற்றால்‌ நீங்கிவிடும்‌. கான்‌ 
சுமங்கலை என்னும்‌ பெயரை உடைய ஒரு தேவமாது. 
கரன்‌ என்‌ தோழியர்களுடன்‌ இமயவரைக்குச்‌ சென்று, 


அதன்‌ அரிய வளங்களைச்‌ சுற்றித்‌ திரிந்து பார்த்துக்‌: 


கொண்டிருந்தேன்‌. அங்கு ஓரிடத்தில்‌ கபில முனிவர்‌ பல 
முனிவர்களுக்குப்‌ பல அரும்பொருள்களைக்‌ கூறிக்கொண் 
ருந்தார்‌. அவற்றைக்‌ கேட்டுக்கொண்டிருக்த முனிவர்க 
ளூள்‌ ஒருவர்‌ மிக்க விகார வடிவின ராயிருர்தார்‌. நான்‌ அவ 
மைக்‌ கண்டு கக்க தன்சன்‌, 


’ 


82 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற 


கபில முனிவர்‌ அதனைக்‌ கண்டு, சினம்‌ கொண்டு, 
£ பெண்ணே, நீ பூமியில்‌ ஒரு மானிடப்‌ யெண்ணாய்ப்‌ 
பிறந்து, ஒரு மனிதனுக்கு மனைவியாய்‌ வாழக்‌ கடவாய்‌ ? 
என்று சபித்தனர்‌. நான்‌ அஞ்சி நடுங்கி, அவரை 
வணங்கி, “சுவாமி, இளஞ்சிறு பெண்ணாகிய அடியேன்‌ 
அறியாமையாற்‌ செய்த இப்பிழையைப்‌ பொறுத்தருள்‌ க? 
என்று வேண்டினேன்‌. கபில முனிவர்‌, என்பால்‌ இரக்கம்‌ 
. கொண்டு, “பெண்ணே, நீ அஞ்சற்க, நான்‌ உனக்கு 
இட்ட சாபம்‌ ஒரு ஈல்ல செயலுக்குத்‌ துனைபுரிவதாகும்‌. 
தமிழகத்தில்‌ கங்கையும்‌ விழையும்‌ பண்ணியத்தினை . 
உடைய காவிரியாறு தன்பால்‌ பாயப்பெற்று விளங்கும்‌ 
சோழவளகாட்டிலே, உலகம்‌ உய்யப்‌ பரகாலர்‌ என்பவர்‌ : 
ஒருவர்‌ அவசரித்திருக்கின்றார்‌. அவர்‌ ££ அகலஇல்லேன்‌ 
இறையும்‌ என்று அலர்மேல்மங்கை உறையும்‌ மார்பனாகய! 
இறைவனுடைய ஐம்படைகளுள்‌ ஒன்றாயே சார்ங்கம்‌ 
என்னும்‌ வில்லின்‌ அமிசமாய்த்‌ தோன்‌ தியவர்‌. அவர்‌ 
கறங்க அருங்கலைச்‌ செல்வர்‌. அரியேறு அன்ன ஆண்மை 
யர்‌; அவர்‌ ஒப்பற்ற தோள்வன்மையும்‌ வாள்‌ வன்மையும்‌: 
உடையவர்‌; ஆதலால்‌, இப்பொழுது வென்‌ றியே வேண்‌: 
டிப்‌, பகைவர்களை வேரற தாறிப்‌ போர்க்கள வேள்வி புரி: 
தலையே தமக்கு உரிய செயலாகக்‌ கொண்டிரு க்கின்றார்‌. 
கீ அவரைத்‌ திருமாமகள்‌ நாதரையும்‌, அவருடைய அடி 
யார்களையும்‌ போற்றும்‌ அடியாராகத்‌ திருத்தி, அவர்தம்‌: 
மனைவியா யிருந்து, அதனால்‌ உன்குறை நீங்சப்பெற்றுப்‌, 
பொன்னுலகை அடைக? என்று அருளினர்‌. 

“பிறகு நான்‌ தாங்கள்‌ என்னைக்கண்டு எடுத்த பொய்‌ 
கையில்‌ என்‌ தோழியசோடு வந்து நீராடலானேன்‌. அப்‌: 
பொழுது கான்‌ அப்பொய்கையில்‌ உள்ள அல்லி மலர்‌: 
களுள்‌ ஒன்றன்‌ பேரெழிலைக்‌ கண்டு அதனையே நோக்கிக்‌: 


புத்தகம்‌ ] திருமங்கை மன்னர்‌ 86: 


கொண்டிருந்தேன்‌. என்‌ தோழியர்கள்‌ என்னை விட்டுச்‌ 
சென்றுவிட்டார்கள்‌. நான்‌ பின்னர்‌ ஈடக்கவேண்டி௰-: 
வற்றை எண்ணி, அவ்வல்லி மலரில்‌ ஒரு குழவி யாத்‌ 
தங்கினேன்‌. தாங்கள்‌ என்னைக்‌ கண்டு எடுத்துவந்து 
தங்கள்‌ புதல்வியாகக்‌ கொண்டு, மிக்க அருமையாக. 
வளர்த்தீர்கள்‌. அப்பரகாலரே தங்கள்பால்‌ வருவார்‌. 
அதனால்‌, நான்‌ கூறியவற்றின்‌ தன்மையை அறிந்துகொள்‌ 
வீர்கள்‌, அவர்‌ வரின்‌ அவரிடம்‌ கூறவேண்டிய செய்தி 
கள்‌ இரண்டு உள? என்று உரைத்து, அவற்றையும்‌. 
அவருக்குக்‌ கூறினள்‌, வைத்தியர்‌ அவற்றைக்‌ கேட்டு. 
வியப்பும்‌ களிப்பும்‌ ஒருங்கு எய்தி, “என்‌ அருமைச்‌ ' 
செல்வியே, நின்னிடம்‌ செல்க? என்று கூறி அவளை 
அவளிடத்திற்கு அனுப்பினர்‌. 


பரகாலர்‌ குமுதவல்லியாரை மணந்துகொள்ளல்‌ 

அச்செல்வி இங்கனம்‌ இருக்க, அப்பொற்கொடியின்‌- 
வனப்பின்‌ மேன்மையினையும்‌, குணகலங்களையும்‌ கண்‌ 
டறிந்த இலர்‌ பரகாலரிடம்‌ சென்று, “வெல்‌ போர்ச்‌ 
ர்‌ பகிகன்ரன்‌ என்னும்‌ பதியில்‌ உள்ள ஒரு. 
வைத்தியருக்கு ஒரு பெண்‌ இருக்கன்றனள்‌. அவளது 
அழகைக்‌ கண்டால்‌ உலகில்‌ உள்ள அழதிற்‌ சிறந்த மாதர்‌ 
கள்‌ யாவரும்‌ “இவள்‌ அழகுக்கு முன்‌ ஈம்முடைய அழகு. 
பொன்னுக்கு முன்னான பித்தளையை ஒப்பதேயாகும்‌?' 
என்றே எண்ணுவார்கள்‌. அப்பொற்பாவைக்கு, வனப்‌: 
புக்கு ஏற்ற குணநலங்களும்‌ அமைந்து, “இவள்‌ நறு. 
நாற்றம்‌ அமைந்த பொன்மலசே யாவள்‌ ? என்று அவளை: 
அறிந்தோர்‌ யாவரும்‌ சொல்லும்படி சிறந்து விளங்கு, 
கின்றனள்‌. அவளே தங்கள்‌ இல்லக்கிழத்தியா தற்கு உரிய. 
ஏற்றம்‌ உடையாள்‌... அவனைத்‌ தாங்கள்‌ மனைவியாகப்‌ 
ட 8 


அய ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


பெறின்‌, தங்கள்‌ இல்லறம்‌ ஈல்லறமாய்‌ விளங்குவதோடு 
தங்கள்‌ வாழ்க்கையும்‌ இன்பத்தின்‌ வடிவமாய்‌ இலகு அம்‌?” 
என்றனர்‌. 

திருமங்கை மன்னருக்கு அவற்றைக்‌ கேட்டவுடன்‌ 
அவ்வேற்கண்ணாள்பாலே மனம்‌ செல்வதாயிற்று, அவர்‌ 
தம்‌ அமைச்சர்களிடம்‌ அதனைத்‌ தெரிவித்தார்‌, அவர்‌ 
கள்‌, “வீரச்செல்வரே, அறநெறியின்‌ வழுவாத ஈல்லோர்‌ 
தக்க பருவத்துத்‌ தக்காள்‌ ஒரு ஈங்கையை மணந்து 
கொள்ளுதல்‌ தம்‌ மனம்‌ அ௮வ்வறநெறியினின்று வழுவுத 
லின்றி, உறுதி யுற நிற்றற்கு: உதவிபுரிவதாகும்‌. தாம்‌ 
இன்றே நாங்கூருக்குச்‌ சென்று அத்தேமொழி ஈங்கை 
யாரின்‌ தந்தையாருக்குத்‌ தங்கள்‌ கருத்தைத்‌ தெரிவித்‌ 
தால்‌, அவர்‌ தங்கள்‌ கருத்துக்கு உடன்படுவார்‌ என்பதில்‌ 
ஐயுறவு இல்லை. இன்றே புறப்படுவீர்‌ ?? என்றார்கள்‌, 
பரகாலரும்‌ தமது “ஆடன்மா? என்னும்‌ பரியின்மீது 
இவர்ந்து, திருகாங்கூரை அடைந்து, அவ்வை த்தியரது 
மாளிகை உள்ள தெருவை ௮ணுஇஞர்‌. அப்பாய்மா 
.அம்மாளிகையின்‌ அருகிற்‌ சென்றது. அப்போது அப்‌ 
பொற்பாவை அம்மாளிகையின்‌ மாடியில்‌ இருந்தனள்‌. 
அச்செல்வியைப்‌ பரகாலர்‌ கோக்க, “ நம்முடைய செவி 
வழியாகப்‌ புகுந்து, ஈம்‌ மனத்தைத்‌ தனக்கு உரிமையாக்‌ 
இக்கொண்ட பாவை இம்மடமானே போலும்‌ ! இர்ஈங்கை 
“நம்‌ மனைவாழ்க்கைக்கு உரியவளானால்‌ நம்முடைய 
வாழ்க்கை இன்பத்தின்‌ உறையுளாய்ச்‌ இறந்து விளங்கும்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை ?? என்று எண்ணினார்‌. அம்மட 
மானும்‌ அவரைக்‌ கண்டாள்‌. “ முனிவர்‌ கூறிய்‌ பரகாலர்‌ 
இவரேபோலும்‌ ! இவருடைய திண்டோள்‌களின்‌ தோற்ற 
மும்‌, முகப்பொலிவும்‌ இவரை அவரே என இனிது கூறு 
அன்றன. இவரைக்‌ கண்டவுடன்‌ நமக்குக்‌ கண்‌ முதலியன 


யுத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 95 


இடப்பால்‌ அடித்தலின்‌, அவரே இவர்‌ என்பதில்‌ ஐயம்‌- 
இல்லை ?? என்று எண்ணினாள்‌, ர 
ப.ரகாலர்‌ அ௮ப்பரிமாவினின்ற௮ு இறங்கி, ஒரு பணி 
யாளன்‌ மூலமாகத்‌ தமது வருகையை அவ்வை த்தியருக்‌: 
குத்‌ தெரிவித்தார்‌. வைத்தியர்‌ உடனே எதிர்கொண்டு 
வந்து, பரகாலரைத்‌ தம்மில்லத்துக்குள்‌ அழைத்துச்‌ 
சென்று, ஓர்‌ உயர்ந்த ஆதனத்தில்‌ அவரை வீற்றிருக்கச்‌ 
செய்து, தம்‌ மனத்திற்கொண்ட உவகையினால்‌ மலர்ந்த 
டக்கரு அவலை நோக்இ, £6 அருங்கலை விநோ தரும்‌ 
அருந்திறற்‌ செல்வரும்‌, அன்புறை மனத்தரும்‌ ஆகிய 
தங்கள்‌ வரவால்‌, மாதவன்‌ வரவால்‌ மஇழ்கூர்ந்த விதுரர்‌. 
மனம்போல, என்மனம்‌ மஒழ்கூர்வதாயிற்று. தாங்கள்‌ 
என்‌ சிறு குடிலுக்கு வந்தருளியதன்‌ காரணத்தை அறிய: 
விழைகின்றேன்‌ ?. என்ற கூறினர்‌. பரகரலர்‌,  வாகட 
அற்களையும்‌, பிறநாற்களையும்‌ நுண்ணிதின்‌ ஆய்ந்து . 
உணர்ந்த அறிஞரே, எனக்கு அருமருந்தாதற்கு உரிய 
தேன்‌ ஒன்று தங்களிடம்‌ உளது. அவ்வினிய எதன்‌ 
பக னன்‌! தங்களிடம்‌ வந்தேன்‌ ?? என்றனர்‌. 
1 அருங்கலைப்‌ புலமையும்‌, அரியேறு அன்ன 
வெல்‌ போர்த்திறனும்‌, அன்பும்‌, அருளும்‌ அமைந்த ' 
்‌ 1, “எங்கள்‌ ஈசன்‌ எம்பிரானை இருக்தமிழ்‌ அற்புலவன்‌, 


மங்கையாளன்‌ மன்னுதொல்‌்£ீர்‌ வண்டறை தார்ச்கவியன்‌'? 
. (பெரிய திருமொழி, முதற்‌ பத்து, 7-ம்‌ திருமொழி பா. 10) 
“ பொய்ம்மொழி யொன்றில்லாத மெய்ம்மையாளன்‌ 
புலமங்கை குலவேந்தன்‌ புலமை ஆர்ந்த _ 
அம்மொழிவாய்க்‌ கலிகன்றி இன்பப்பாடல்‌ '* 
(பெ. திருமொழி 6-ம்‌ பத்து, 6-ம்‌ திருமொழி பா. 10, 
2. ‘ கடலாகும்‌ கருங்களிற வல்லான்‌ வெல்போர்க்‌ வன்ன 
(டூ 2-ம்‌ பத்து 6-ம்‌ திருமொழி பா.:-10). 


36 ஆழ்வார்கள்‌ வரலாறு [ முதற்‌: 


்‌. தங்கள்‌ விழைவுக்கு * என்‌ மனம்‌ மாறுகொள்ளா ௮. 
ஆயினும்‌, என்‌ செல்வியின்‌ கருத்தை அறிந்துகொண்டு 
அல்லாமல்‌ அவள்‌ மணவினையைப்‌ பற்றி எதனையும்‌ செய்‌ 
தல்‌ ஆகாது என்பது என்‌ உறுதியான கருத்தாகும்‌: 
ஆதலின்‌, அவளை வருவித்து, அவள்‌ கருத்தினை முதலில்‌ 
அறிந்துகொள்ளுதல்‌ இன்‌ தியமையா ததாகும்‌ ?? என்று 
கூறி, அத்தேமொழிச்‌ செல்வியாரை வருவித்து, அவருக்‌. 
குப்‌ பரகாலசைக்‌ காட்டி, . 

“என்‌ அருமைச்‌ செல்வியே, இவர்‌ அருங்கலைகள்‌ 
வல்ல புலவர்‌ தலைவர்‌ ; வெல்போர்ச்‌ செல்வர்‌ ; ஆலிஈாட்‌ 
டிறைவர்‌; கொடிமாட மங்கை வேந்தர்‌; ஈற்குணக்குன்‌ அ ; 
அருள்மாரி; பாரணிந்த தொல்புகழாளர்‌ ; பரகாலர்‌ 
என்னும்‌ திருப்பெயர்‌ உடையவர்‌, இவர்‌ உன்‌ அன்பினைப்‌. 
பெற விரும்புகன்றனர்‌. இது ஈமக்குப்‌ பெறாப்‌ 
பேறாகும்‌? என்றனர்‌. அம்மெல்லியார்‌, “* எந்தையிர்‌, 
தங்கள்‌ கருத்திற்கு யான்‌ மாறு கூறும்‌ எண்ணம்‌ உடை 
யேன்‌ அல்லேன்‌. ஆயினும்‌, என்‌ மனம்‌ திருமாமகள்‌ 
நாதன்‌ அடியவரா யிருப்பவரை யன்றிப்‌ பிறரை மணம்‌ 
புரிந்து கொள்ளச்‌ சிறிதும்‌ விரும்பாது. ஆதலின்‌, இவர்‌ 
என்னை மணக்க விரும்பினால்‌ £ தீயிற்‌ பொலிகின்ற செஞ்‌ 
சுடராழி திகழ்திருச்‌ சக்கரத்தின்‌ கோயிற்‌ பொறியாலே 
ஒற்றுண்டு, எம்பெருமானுக்குக்‌ குடிகுடி யாட்செய்யும்‌ ? 
தொண்டர்‌ குலத்தவராய்‌ வருதல்‌.வேண்டும்‌!? என்றனர்‌. 
பரகாலரும்‌ அதற்கு உடன்பட்டுத்‌ திருகறையூசை 
அடைந்து, திருநறையூர்‌ நம்பியின்‌ திருமுன்பே வந்து, 
தமது கருத்தை விண்ணப்பித்து, ஈம்பியால்‌ திருவிலச்சனை 
முதலியன அளிக்கப்‌ பெற்றுத்‌, திருமண்‌ அணிந்து 
கொண்டு, தொண்டர்‌ குலத்தவராய்‌ வைத்தியர்‌ மாளி 
கையை -அடைந்தனர்‌, 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 87 


குமுதவல்லியார்‌, தம்முடைய தந்தையாரை நோக்கி, 
*: எந்தையீர்‌, எனக்கு மற்றும்‌ ஒரு நோன்பு உண்டு. 
அது காள்தோறும்‌ ஆயிரம்‌ பாகவதர்கட்கு அமுது 
அளித்தல்‌ வேண்டும்‌ என்பது, அதற்கு இவர்‌ உடன்‌ 
படுவராயின்‌, இவரை யான்‌ மணம்புரிந்து கொள்வதிற்‌ 
இறிதும்‌ தடையிராது ?? என்று கூறினார்‌. பரகாலரும்‌ 
அது செய்வதாக உறுதி கூறினர்‌. பிறகு வைத்தியர்‌ 
பரகாலருக்குக்‌ குமுதவல்லியாரை மணம்‌ புரிவிக்கும்‌ 
பொருட்டுத்‌ தம்முடைய மனையை அலங்கரித்தனர்‌. 
பெரியோர்களும்‌, மற்றும்‌ பல ஆடவரும்‌, மகளிரும்‌, 
மழலைவாய்‌ மக்களும்‌ வந்து அம்மாளிகையில்‌ நிறைந்‌ 
தனர்‌. பெரியோர்கள்‌ வாழ்த்த, மலர்க்குழன்‌ மங்கை 
யர்கள்‌ மங்கலப்‌ பாடல்கள்‌. பாட, யாவரும்‌ நறுமணச்‌ 
சுண்ணங்களையும்‌ மண மலர்களையும்‌ மழை எனச்‌ சொரிய, 
மனத்தைக்‌ கவரும்‌ இன்னிசை மலிந்த இயங்கள்‌ பல 
ஒலிக்கப்‌ பரகாலருக்கும்‌, குழுதவல்லியாருக்கும்‌ முறைப்‌ 
படி. திருமணம்‌ இனிது ஈடர்தது. 

பரிதிவானவன்‌ பரகாலருடைய திருமணச்‌ சிறப்பை 
மேற்றிசையில்‌ உள்ளவர்களுக்குச்‌ சென்று சொல்ல 
விழைந்தவன்போல மேற்றிசையை , அடைந்தனன்‌. 
தனது தண்‌ குழலின்‌ நிறத்தால்‌ தன்‌ இனம்‌. என்னும்படி 
அமைந்து, தன்னோ டுறவுகொண்ட குமுதவல்லியா ராகிய 
தன்‌ தோழியார்‌ தம்‌ கொழுரருடன்‌ கூடி இன்புஅதற்கு 
உதவி புரிதல்‌ வேண்டும்‌ என்று எண்ணி வந்தாற்போல 
இருள்‌ வந்து எங்கும்‌ பொலிந்தது. ஆண்மையிற்‌ இறக்‌ 
தவராகிய பரகாலரை மலர்க்கணைக்‌ கிழவன்‌ வெல்லுதற்கு 
அவனுக்குத்‌ துணையாகப்‌ பெரும்படையொடு வந்த. 
வேந்து என எண்ணரிய உடுக்‌ கூட்டங்கள்‌ தன்னைச்‌ 


சூழத்‌ தண்கதிர்ச்‌ செல்வன்‌ தோன்றினான்‌. தென்றற்‌ 


88 ஆழ்வார்கள்‌ வரலாறு | தத்‌ 


காற்றுக்‌ கருவேளின்‌ கணைகளாஇய மலர்களின்‌ நறு 
ம்ணத்‌ தாதுக்களை. வாரிக்கொண்டு வந்து எங்கும்‌ 
ப.ரப்பிற்று. 

அழகிய இள மாதர்களாற்‌ பூமாலை சூட்டப்பெற்ற. 
பொற்கொடிபோன்ற குமுதவல்லியாரும்‌ கற்பசு மன்ன 
கைப்‌ பரகாலரும்‌ முதல மாதர்கள்‌ வாழ்த்தக்‌ 
கொழும்பொன்‌ அறை புக்கனர்‌. பரகாலர்‌ கண்கள்‌ 
குழுதவல்லியாருடைய கண்ணருளை நோக்கின. குமுத 
வல்லியாருடைய கடைச்கண்வாளி பரகாலருடைய 
மார்பிற்‌ சென்று தைத்து, உள்ளத்திற்‌ புக்குத்‌ தங்யெது. 
இருவர்‌ உயிரும்‌ ஒருயிர்‌ ஆயின. பரகாலர்‌ குமுதவல்லி 
யாசது மலர்மாலையிற்‌ படிந்த வண்டை ரோக்கு, “£ அணி. 
மலர்‌ ஈறுந்தேன்‌ ஆர்‌இசை அ௮ளியே, நீ கண்ட மலர்‌ 
களுள்‌ இச்செல்வியின்‌ கண்மலர்‌ போலச்‌ சிறிது மலர்ந்த 
வுடன்‌ கண்டார்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்டு, 
உயிரையும்‌ உருகச்‌ செய்யும்‌ தன்மை வாய்ந்த மலரைக்‌ 
கண்டது உண்டோ? நீ பொது நின்று கூறுக ?? என்றார்‌. 
குழுதவல்லியார்‌ புன்முறுவல்‌ பூத்து, முகத்தைக்‌ 
கோட்டிப்‌, பரகாலரைத்‌ தம்முடைய கடைக்கண்ணாற்‌ 
செத்துடன்‌ நோக்கினர்‌. பரகாலர்‌, * கடல்‌ பெருது 
அமுதே, சனியே, தேனே, ஆருயிர்‌ மருந்தே, அணிகளர்‌ 
பாவாய்‌, உன்‌ இனத்திற்குக்‌ காரணமாக என்னாள்‌ 
நேர்ந்த பிழை யாதோ? அதனை அருளுக ?? என்றார்‌. - 
ப. அருங்கலைச்‌ செல்வரே, தாங்கள்‌ வண்டினை 
"நோக்கி, “நீ கண்ட மலர்களுள்‌ இத்தன்மையன ' 
உண்டோ !?? என்னு வினவியதனால்‌, தாங்கள்‌ கண்ட 
மலர்களும்‌ உள என்பதும்‌, அம்மலர்களுள்‌, அத்தன்மை 
வாய்ந்தன உள என்பதும்‌ . பெறப்படுகின்றன வே. 
அன்பமை மனத்தீர்‌, தாங்கள்‌ என்னை மணத்தற்கு 


புத்தகம்‌] திருமங்கை ன்னர்‌ 32 


முன்‌ வேறு மாதரை மணந்தது இல்லையோ? கூறி 
யருளுவீர்‌,?? என்றனர்‌. பரகாலர்‌,  அரும்பெறன்‌ 
மணியே, உன்‌ முகமதியைக்‌ காணுதற்குமுன்‌ என்‌ 
மனத்துக்‌. காதற்‌ கடல்‌ வேறு எதனையும்‌ . கண்டு 
பொங்கி எழுந்தது இன்னு”? என்றார்‌. குமுத 
வல்லியார்‌, “ மெய்ம்மொழிச்‌ செல்வரே, நீங்கள்‌ என்னை -: 
மண த்தற்குமுன்‌ கலை மங்கையையும்‌, வீர ஈங்கையையும்‌' 
வெற்றி மாதையும்‌ மணந்தமையை யாவரும்‌ அறிவரே,?' 
என்றனர்‌. பரகாலர்‌, புன்முறுவல்‌ புரிர்து, “என்‌ 
ஆருயிர்ப்‌ பாவாய்‌, 1 அவர்களுள்‌, கலை மங்கையும்‌, வீச: 
நங்கையும்‌, இனி நீ உரைத்த தொண்டுகளைப்‌ புரிவதில்‌ 
ஈடுபட்டிருப்பர்‌. வெற்றிமாது, இனிச்‌ இறந்த முதை: 
யைக்‌ கைக்கொண்டு உயர்நிலை அளிப்பள்‌ ?? என்றனர்‌. 
இங்கனம்‌ அவர்களுக்கு ௮வ்விராப்பொழுது ஓர்‌ இமைப்‌ 
பொழுதாகக்‌ கழிந்துவிட்டது. அவர்கள்‌ “ஆ ! என்னே, 
இவ்விராப்பொழுத இன்னும்‌ சிறிது நேரமேனும்‌ இராப்‌: 
பொழுதரய்‌ இவ்வளவு விரைவிற்‌ கழிந்துவிட்டதே ?? 
என்று எண்ணினார்கள்‌. 

கதிரவன்‌ குணதிசை வரையின்‌ சிகரம்‌ வர்தணைந்‌ 
தனன்‌. காலையம்‌ பொழுதாயினமையின்‌ மாமலர்களி 
னின்று ஈறை பெருகி ஒழுதியது. வென்றி வீ.ரனாகிய. 
செங்கோல்‌ மன்னனைக்‌ கண்டவுடன்‌ கொடுஞ்‌ செய: 
லாளர்களின்‌ பெருங்குழு அகன்று ஒழிதல்போலச்‌ 
செங்கதிர்ச்‌ செல்வனைக்‌ கண்டவுடன்‌ கனை இருள்‌ நீங்க: 


1. இதன்‌ கருத்து-இணி என்‌ கல்வியும்‌ அறிவும்‌ ' வீரமும்‌ 
எம்பெருமான்‌ அடியவர்களை ஆராதிப்பதிலேயே செல்லும்‌ என்பதும்‌, 
உலக நலங்களிற்‌ செல்லும்‌ மனத்தை இனி எம்பெருமான்‌ அருளைப்‌ 
பெறும்‌ நெறியிற்‌ பட்வால்‌ வீடடைதலே எனக வெற்றியாகும்‌ “என்‌: 
பதும்‌ அகும்‌. 


30 ஆழ்வசச்கன்‌ வரலா [மூதத்‌ 


விட்டது. பறவைகள்‌ எழுந்து ஒலிக்கலாயின. வலியன்‌ 
என்னும்‌ பறவைகள்‌ ஒன்றோடொன்று கலந்து £ &ச்சுக்‌ 
சச்சு? என எழுத்துத்‌ தெரியாத மொழியிற்‌ பேசுவன 
வாயின. எருமைகளும்‌ ஆமிரைகளும்‌ அவிழ்த்து 
விடப்பட்டு மேய்தற்பொருட்டுப்‌ பரந்து சென்றன. 
ஆயர்மாதர்கள்‌ அச்சுத்தாலியும்‌ முளைத்தாலியும்‌ * கலகல? . 
என்னு ஒலிக்கத்‌ தயிர்கடையும்‌ ஓசை எங்கும்‌ பரவிற்று. 
-செங்கற்பொடிக்‌ கூறையையும்‌ வெண்பல்லையும்‌ உடைய 
துறவிகள்‌ தங்கள்‌ திருக்கோயிலில்‌ சங்கிடுதற்குச்‌ செல்‌ 
வாராயினர்‌. . “£ மரந்தர்களே, நெற்கதிராகிய பயனைத்‌ 
தருகின்றன என்பதனைக்‌ கருதி நெற்பயிர்களைப்‌ பேணிக்‌ 
காத்து, எங்கள்‌ இனத்தை . அவமதிக்கின்‌ தீர்‌ கள்‌. 
நாங்கள்‌ அவற்றினும்‌ சிறந்த முத்துக்களைத்‌ தரும்‌ ஆற்றல்‌ 
உடையேம்‌ என்பதனை எங்களை நோக்கிக்‌ காண்மின்‌ ?? 
என்பன போலப்‌ புற்கள்‌ முத்தன்ன பனித்திவலைகளை 
முடியிற்‌ கொண்டு பொலிந்தன. யாவரும்‌ காலைக்கடன்‌ 
களை முடித்துக்கொண்டு, தங்கள்‌ தங்கள்‌ வேலைகளைச்‌ 
-செய்யத்‌ தொடங்கினர்‌. 

இங்கனம்‌ பரகாலர்‌ சல நாட்கள்‌ வைத்தியர்‌ மனை 
யிலே தங்கியிருந்து, பிறகு தம்மிடம்‌ செல்லுதற்கு வைத்‌ 
தியரை விடை கேட்டனர்‌. வைத்தியர்‌ பரகாலரை 
நோக்கி, “£ வெல்போர்ச்‌ செல்வரே, தங்கள்‌ அன்பினுக்கு 
உரியாளாகிய என்‌ அரும்பெறற்‌ செல்வி தங்களுக்கு 
ஒரு செய்கடமையைக்‌ கூறியதே யன்றி இரண்டாம்‌ 
முறையும்‌, மற்றொரு செய்கடமையைக்‌ கூறிய போதும்‌ 
கான்‌ . அதற்கு உடன்பட்டதற்குக்‌ காரணம்‌ உண்டு, 
அதனைக்‌ கேளுங்கள்‌ ?? என்று கூறிக்‌, குமுதவல்லியா ரது 
பிறப்பின்‌ வரலாற்றைக்‌ கூறினர்‌. பரகாலர்‌ வைத்தியரை 


நோக்கி, * அறிஞரே, இஃது எம்பெருமான்‌ என்னை ஆட்‌ 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 41 


'கெர்ள்ளப்‌ புரிந்த செயலேயாகும்‌. உங்கள்‌ அருமைச்‌ 
செல்வி உயர்வற உயர்ஈலம்‌உடையனான நம்பெருமான அ 
அருளின்‌ வடிவமானவளே. யான்‌ தங்கள்‌ அன்பினாற்‌ 
பெறுதற்கு, அரிய பெரும்பேற்றைப்‌ பெற்றேன்‌. தங்கள்‌ 
அன்பு வாழ்க? என்றனர்‌. வைத்தியர்‌ பல வகை 
வரிசைகளை வழங்கினர்‌. பரகாலர்‌ அவரிடம்‌ விடை 
பெற்றுக்கொண்டு குமுதவல்லியாரோடு தமது ஈகருக்‌ 


கச்‌ செல்லப்‌ புறப்பட்டனர்‌. 
பரகாலர்‌ தம்முடைய நகரை அடைதல்‌ 


பரகாலரது வருகையை அவருடைய அமைச்சர்‌ 
களுக்குச்‌ சில தூதர்கள்‌ சென்று தெரிவித்தார்கள்‌. 
அர்த அமைச்சர்கள்‌, அதனைத்‌ திருமங்கை நகரத்து மாந்‌ 
தர்களுக்கு வள்ளுவர்களைக்‌ . கொண்டு பறை சாற்றுவித்‌ 
அத்‌ தெரிவித்தார்கள்‌. அந்நகர மக்களின்‌ மனங்களாதிய 
தாமரைகளில்‌ மகிழ்வென்னும்‌ நறை பெருகி நிறைந்து 
ததும்பியது. அவர்கள்‌, அந்நகரை விண்ணாட்டவரும்‌ 
கண்டு வெள்கும்படி அலங்கரித்தார்கள்‌. ௮௮, அந்‌ 
தகரமாகிய கங்கை, £பரகாலர்‌ இப்பொழுது மணந்து 
கொண்ட குமுதவல்லியின்பாற்‌ கொள்ளும்‌ அன்பினும்‌ 
மிக்க அன்பை நம்மிடம்‌ கொள்ளும்படி செய்தல்‌ வேண்‌ 
டும்‌? என்று எண்ணித்‌ தன்னைப்‌ பலவகையினாலும்‌ 
ஒப்பனை: .செய்து கொண்டது போன்றது. பரகாலர்‌ 
'ஈகரின்‌ அருகல்‌.வர, அதனை அறிந்த அர்ஈகர மாந்தர்கள்‌ 
பேராரவாரம்‌ செய்தார்கள்‌. மணமுரசங்கள்‌: பல ஒலித்‌ 
தன. :அவ்வோசையினால்‌ கடல்‌ வெள்கி வாயடங்டிற் று. 
யரகாலர்‌ குமுதவல்லியாருடன்‌ நகரினுட்‌ புக்கனர்‌. 
அவ்‌. ருவரையும்‌ கண்ட அந்ககர மக்களுடைய மலர்க்‌ 
கண்ர்‌ மலர்ந்து பொலிந்து விளங்ளெ. அஃஅ, அடிய 


A2 ஆழ்வார்கள்‌ வசலாஅ ( முதற்‌: 


வர்களுக்கு அ௮ருந்தேனாய்‌ இனிப்பவனாகிய திருமாமகள்‌ 
நாதன்‌ தன்‌ காலாயிரம்‌, கை ஆயிரம்‌, முடி. ஆயிரம்‌ அர்‌ 
ஈகரிற்‌ பரப்பியிருந்து, தன்‌ அடியவராகிய பரகாலரஅ 
திருமணக்‌ கோலத்தை மலர்க்கண்கள்‌ ஆயிரங்களாற்‌ 
கண்டு மகிழ்தல்‌ போன்று இருந்தது. பரகாலர்‌ குமுத 
வல்லியாருடன்‌ தம்‌ அரண்மனையை அடைந்தனர்‌. பல 
இன்‌இயங்கள்‌ முழங்கின. முதியவர்கள்‌ வாழ்த்தினார்கள்‌. 
பொற்கொடி மாதர்கள்‌ பூமழை சொரிந்து களித்தார்கள்‌, 
நகரமும்‌ நாடும்‌ களித்தன. சோழநாட்‌ டிறைவன்‌, 
பரகாலரது திருமணச்‌ செய்தியைக்‌ கேட்டுப்‌ பல பரிசு 
களை வாழ்த்துரை அமைந்த இருமுகத்துடன்‌ அனுப்‌ 
பினன்‌. “: தம்முடைய பல வகை முயற்சிகளால்‌ இர்காட்‌ 
டில்‌ இன்மையை இன்மையாக்கிய எம்மிறைவராகெ பச 
காலர்‌, வானிலே தோன்றும்‌ உடுக்கணங்களின்‌ தொகை 
யினும்‌ பல்லாண்டுகள்‌ இன்பமுற வாழ்க ?? என அரந்காட்‌ 
டினர்‌ அனைவரும்‌ வாழ்த்தினர்‌. அன்பென்னும்‌ சுவை 
யோடு இடப்பட்ட அறுசுவை அடிலை அனைவரும்‌ 


்‌ உண்டு கள த்தனா்‌. 


சோழநாட்டு இறைவன்‌ பரகாலருடன்‌ பொருது: தோற்றல்‌ 

பிறகு பரகாலர்‌, குமுதவல்லியார்பால்‌ தாம்‌ கூறிய 
படி. திருமால்‌ அடியார்களை ஆராதிக்கக்‌ கருதி, அல்‌ 
வாறே ஒவ்வொருநாளும்‌ ஆயிரம்‌ பாகவதர்களுக்கு 
அன்புடன்‌ அஹறுசுவையோடு கூடிய போனகம்‌ இட்டு, 
அவர்களை ஆராதித்து வருவாராயினர்‌. அதன்பொருட்‌ 
டுத்‌ தம்முடைய நாட்டினின்‌ அ தமக்குக்‌ இடைக்கும்‌ குடி 
யிறையாகிய பொருள்களையும்‌ செலவிடலானார்‌. சோழ. 
நாட்டு இறைவனுக்குத்‌ தாம்‌ செலுத்துதற்குரிய யபப்பப்‌ 
பொருளைச்‌ செலுத்துதலைக்‌ கைவிட்டனர்‌. அவம்‌ 


புத்தகம்‌] திருமங்கை. மன்னர்‌ 8. 


போது அவ்வேர்தர்‌ வேர்தனைச்‌ சென்று காணுதலையும்‌ 
ஒழித்தனர்‌. பரகாலர்‌ செயலைக்‌ கண்டறிக்த ஒற்றர்கள்‌ 
சோழநாட்டு இறைவனுக்குக்‌ கூறினார்கள்‌. அவ்வரசர்‌ 
பிரான்‌, சனம்‌ கொண்டு, 1 கரணக்கிளைஞர்களை வருவித்து 
“்‌ வெற்றிவாள்‌ வீரராதிய பரகாலர்‌ நமக்குச்‌ செலுத்த 
வேண்டிய ௮ரசிறையின்‌ தொகையைக்‌ கூறுமின்‌ '? என்‌ 
றனன்‌. அவர்களும்‌ கணக்கினை நன்கு ஆய்ர்து, பச 
காலர்‌ செலுத்தவேண்டிய தொகையைக்‌ கூறினார்கள்‌. 
அம்மன்னர்‌ மன்னன்‌ சில வீரர்களை வருவித்து, “வாள்‌ 
வலிச்‌ செல்வர்களே ! பசகாலர்‌ ஈம்முடைய திறத்து மிக்க 
பரிவுடையவராய்ப்‌ பல பகைவர்களை வென்று, ஈம்‌ 
முடைய புகழ்‌ எங்கும்‌ ஒங்கும்படி செய்த அரிய செயல்‌ 
களை எண்ணி, நாம்‌ அவரை அலிகாட்டிற்கு அரசராக்கி, 
அவருக்குப்‌ பல வரிசைகளையும்‌ செய்தோம்‌. அவர்‌ 
அவற்றை மறந்துவிட்டனர்‌. போலும்‌. அவர்‌ வர்து ஈம்‌ 
மைக்‌ காணுதலை விட்டதோடு நமக்குச்‌ செலுததவேண்‌ 
டிய அரசிறையைச்‌ செலுத்துதலும்‌ தவிர்ர்தனர்‌. நீங்கள்‌ 
சென்று அப்பொருளைக்‌ கேளுங்கள்‌. மறுத்தாராயின்‌, . 
அவரைப்‌ பிணித்து இங்குக்‌ கொண்வெம்மின்‌ '? என்று 
கூறித்‌ தன்‌ புலிப்பொறி அமைந்த .ஆவணச்டட்டையும்‌ 
தர்தனன்‌. அவ்‌ வீரவேற்‌ செல்வர்கள்‌ அரசனை வணங்கி, . 
, அவன்பால்‌ விடைபெற்றுக்‌ கொண்டு, திருமங்கை நகரை 


1. கரணக்கிளைஞர்‌-— கணக்கர்‌, இவர்கள்‌ கரணத்தியலவர்‌ 
என்றும்‌ கூறப்படுவர்கள்‌ ; அரசருக்கு உரிய ஐம்பெருங்குழு, எண்‌ 
பேராயம்‌ என்னும்‌ குழுவினருள்‌ எண்பேராயத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, 
ஐம்பெருங்குழுவின ரா வார்‌-— அமைச்சர்‌, புரோகிதர்‌, படைத்தலைவர்‌, 
தூதுவர்‌, ஒற்றர்‌ என்னு மிவர்‌. எண்பேரயத்‌ தினராவார்‌_கரணத்‌ : 
தியலவர்‌, கரும விதிகள்‌, . கனகச்‌ சுற்றம்‌, கடைகரப்பாளர்‌, ஈகம 


மாந்தர்‌, படைத்தலைவர்‌, யானை வீரர்‌, இவுளி மறவர்‌ என்னு மிவ.ர்‌ 


ஆக்‌ ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


அடைந்து, அவரைக்‌, கண்டு, * திண்டோள்‌ வீரரே, நீர்‌ ஈம்‌ 
முடைய அரசருக்குச்‌ செலுத்தவேண்டிய அணிப்‌ 
பெற்றுவரும்படி, அரசர்‌ எங்களை அனுப்பினர்‌. இஃது 
அரசர்‌ தங்கள்பால்‌ தரும்படி தந்த ஆவணச்சட்டு,”? 
என்று கூறி, அதனைப்‌ பரகாலரிடத்திற்‌ கொடுத்தார்கள்‌. 
பரகாலர்‌ அதனைப்‌ பெற்று நோக்கினர்‌. அதில்‌ “ நற்புலச்‌ 
செல்வமும்‌ அருந்திறல்‌ வீரமும்‌ அமைந்த பரகாலரே, நீர்‌ 
நமக்குச்‌ செலுத்‌ ததற்குரிய இறைப்பொருளைக்‌ காலத்திற்‌ 
செலுத்தாமல்‌ தவிர்ந்ததற்குக்‌ காரணம்‌ என்‌ ? நீர்‌ உலகியல்‌ 
அறியாதீரோ? இதுவோ நுமது செய்தக்க செய்யும்‌ 
திறன்‌? நம்மால்‌ அனுப்பப்படும்‌ இவர்களிடம்‌ எமக்கு நீர்‌ 
செலுத்தவேண்டிய வரிப்பொருளை மறுமொழி கூறாத 
செலுத்திவிடக்கடவீர்‌?? என்று எழுதி அரசனுடைய 
இலச்சனை இடப்பட்டிருந்தது. பரகாலர்‌ அதனைக்‌ கண்டு, 
யாது செய்வது எனத்‌ தோன்றாமல்‌, மனம்‌ தளர்ந்து, 
பிறகு சிறிது தெளிந்து, வந்த வீரர்களை உபசரித்து, 
அவர்களுக்குத்‌ தக்க இருப்பிடம்‌ அளித்து, அவர்களிடம்‌ 
“காளைக்குத்‌ தருகின்றோம்‌, நாளைக்குத்‌ தருகின்றோம்‌” என 
எண்டபு சொற்களைச்‌ சொல்லிவந்தனர்‌. அரசனுடைய 
ஏவலர்களாகிய அவ்வீரர்கள்‌ இல நாட்கள்‌ வரையினும்‌ 
பொறுத்திருந்து, பிறகு சனம்‌ கொண்டு, பரகாலரை 
கோக்க, “நீ வீரனே! நீ குறித்த காலத்தில்‌ ௮ ரசிறையைச்‌ 
செலுத்தத்‌ தவறியதே அன்றி, அரசரால்‌ அனுப்பப்பட்ட 
நாங்கள்‌ வந்து கேட்டும்‌ உடனே அப்பொருளைத்‌ 
தீராமல்‌ பல. தவணைகள்‌ கூறி, எங்களை ஏமாற்றுஇன்ளுய்‌. 
நீ உயர்‌ குண முடையை என எண்ணினோம்‌. . நீ மிக்க 
புன்மையன்‌ என்பதனை இப்போது அறிந்தோம்‌. 
உடனே இறைப்பொருளைச்‌ செலுத்தாயாயின்‌, காயப்‌ 
.பிணிப்பதுபோல இருப்புச்‌ சங்கிலிகளால்‌ உன்னைப்‌ 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 45 


பிணித்துக்‌ கொண்டுபோய்‌ அரசர்‌ முன்னிலையில்‌ விடு. 
வோம்‌ ?? என்று கூறினார்கள்‌. பரகாலர்‌ அக்கடுமொழி, 
களைக்‌ கேட்டவுடன்‌ கனலென உள்ளம்‌ கொதித்து, எரி 
எனக்‌ கண்‌ சிவர்து, அவ்வீரர்களை நோக்கிப்‌, “: புல்லிய 
பேதைகளே, நீங்களோ என்னைப்‌ பிணித்துக்கொண்டு 
செல்ல வல்லீர்கள்‌. உங்களால்‌ இயலுமாயின்‌ அவ்வாறே 
செய்ம்மின்‌ ?? என்று கூறி, எழுவனைய தம்முடைய 
இண்ணெடுங்‌ கைகளால்‌ அவர்களைத்‌ தாக்கினர்‌. அம்‌ 
மறவர்கள்‌ அதனால்‌ வலி குன்றி, மனம்‌ சோர்ந்து, 
அவரைத்‌ இரும்பிப்‌ பார்க்கவும்‌ அஞ்சினவர்களாய்க்‌, 
கண்டார்‌ “இவர்களுடைய காலின்‌ விரைவு காற்றின்‌ 
விரைவினும்‌ மிகச்‌ இறந்தது”? என்ன கூறும்படி. ஓடினார்‌ 
கள்‌, அங்ஙனம்‌ ஓடிய. அவர்கள்‌ அரசன்‌ முன்னிலையினை 
அடைந்து, “வாழ்க வேந்தர்‌ வேந்தரே, எங்கள்‌ கழற. 
காலின்‌ வேகமானது எங்கள்‌ உயிரைக்‌ காத்தது. அப்பா, 
அப்பரகாலன்‌ மிகக்‌ கொடியவன்‌. நீங்கள்‌ எங்கள்பாத்‌ 
கொடுத்து அனுப்பிய ஆவண ஓலையைப்‌ பரகாலனிடம்‌ 
கொடுத்து, அரசிறையை உடனே கொடுத்துவிடுதல்‌ 
வேண்டும்‌ என வற்புறுத்தினோம்‌. உடனே அவன்‌ 
முன்பின்‌ ஆராயாமல்‌ எங்களை மோதினான்‌. ஆகா! 
அவன்‌ இண்டோள்‌ வன்மையே வன்மை. எங்களுக்கு 
உயிர்‌ உடலினுள்‌ இருக்கின்றதோ? வெளியிற்‌ சென்று 
விட்டதோ? என்னும்‌ ஐயம்‌ உண்டாய்விட்டது.. 
உயிரின்‌ ஆசையால்‌ எங்கள்‌ மனம்‌ தூண்ட, எங்கள்‌ 
கால்கள்‌ விரைவு கொள்ளலாயின ?? என்ற கூறினார்கள்‌. 
அம்மன்னர்‌ மன்னனுக்குப்‌ . பொறுத்தற்கரிய சினம்‌ 
பொங்கி எழுந்தது. அக்கோமான்‌, அம்மறவர்களை 
கோக்க, “வீரர்களே, உயிர்‌ பிழைத்து வந்தது உங்கள்‌ ' 
உடல்‌ வன்மையை உணர்த்துகின்றது. உங்கள்‌ சொற்‌. 


௪6, ஆழ்வார்கள்‌ வசலாறு | முதற்‌ 


கள்‌ நீங்கள்‌ அடைந்த அரிய துன்பத்தினை நன்கு ' 
தெரிவிக்கின்றன. நீங்கள்‌ உங்க ளிடத்திற்குச்‌ செல்லுங்‌ . 
கள்‌ ?? என்று கூறி, அவர்களை அனுப்பிவிட்டூப்‌ படைக்‌ 
தலைவர்களை அழைத்துவரும்‌ வண்ணம்‌ ஏவலாளர்களை 
அனுப்பினன்‌. அவர்கள்‌ சென்ற கூற, படைத்‌ 
தலைவர்கள்‌ அரசன்பால்‌ வந்து, வணக்கம்‌ புரிந்து, 
“வாழ்க வேந்தர்‌ வேந்தரே, நீங்கள்‌ எங்களுக்கு 
இப்போது இடக்‌ கருதிய கட்டளையை அறிய விரும்பு 
கின்றோம்‌. அதனைப்‌ பணித்தருள்க ?? என்றார்கள்‌. 
. அரசன்‌, நிகழ்ந்தவற்றை அவர்களுக்குக்‌ கூறி, 4 நீங்கள்‌ 
நால்வகைப்‌ படைகளுடன்‌ சென்று, அப்பரகானைப்‌ 
பிணித்துக்கொண்டு வந்து என்முன்‌ விடுங்கள்‌,?? 
என்றான்‌. அப்படைத்‌ தலைவர்கள்‌ அக்கொற்றவனிடம்‌ 
விடை பெற்றுக்கொண்டு புறப்பட்டார்கள்‌. தம்மேற்‌ 
- சொடிகளைத்‌ தாங்கிய யானைப்படைகள்‌ இறகுகளைக்‌ : 
கொண்ட பல மலைகள்‌ கால்கள்‌ பெற்றுச்‌ செல்வன 
போல முன்‌ சென்றன. வில்லைப்‌ பற்றிய வீரர்களைக்‌ 
-கொண்டனவும்‌ நல்லியற்‌ பரிகள்‌ பூட்டப்பெற்றனவு 
மாகிய தேர்ப்படைகள்‌, தம்முடியின்மீது அரியேறுகள்‌ 
வீறுடன்‌ தங்கியிருக்கப்பெற்ற பொன்‌ வரைகள்‌ உருளை 
களைப்‌ பெற்றுச்‌ செல்லுதல்‌ போல அவற்றின்பின்‌ 
சென்றன. அப்படைகள்‌ ஆதிய : கடல்கள்‌ வீசும்‌ 
அலைகளை ஒப்பக்‌ குதிரைப்படைகள்‌ அணி அணியாக 
அவற்றுடன்‌ போயின. சூலம்‌, வேல்‌, இருப்புமுள்‌ 
தோட்டி, பிண்டி, வாலம்‌, மழு, தண்டு முதலிய ஆயுதங்‌ 
களை ஏந்திய காலாள்‌ வீரர்கள்‌ யுகமுடிவில்‌ உலகத்து 
உயிர்களை ஒருமிக்க முடிக்க எழுந்த நமனுடைய 
.அதர்களைப்‌ போலக்‌ கடலும்‌ மேகமும்‌ அஞ்சி வாய்‌ 
அடங்கும்படி  ஆரவாரித்துக்கொண்டு சென்றார்கள்‌, 


யுத்தகம்‌| திருமங்கை மன்னர்‌ 47 
அப்படைகள்‌ செல்லும்‌ திறத்தைக்‌ கண்டு பாண்டிய நாடு 
முதலிய பிற நாட்டு ஒற்றர்கள்‌ மனம்‌ கவன்று, “இப்‌ 
படைகள்‌ எந்ராட்டின்மீது செல்கின்றன என்பதை நாம்‌ 
' முன்னாக நாடி, அறிந்து, ஈம்முடைய வேந்தர்களுக்கு 
உணர்த்துதல்‌ வேண்டும்‌ ?? என்று எண்ணி அப்படைகள்‌ 
செல்லும்‌ நெறியை ஆராய்வராயினர்‌. 

அப்படைகள்‌ சென்று, தீவைச்‌ சூழும்‌ கடல்‌ 
எனத்‌ திருமங்கை நகரைச்‌ சூம்ந்துகொண்டன. கடலின்‌ 
ஒலி எனச்‌ சங்குகள்‌ ஒலித்தன. வீர முரசங்கள்‌ இடி 
யேற்றின்‌ முழக்கத்தை எதிர்ப்ப பபோல முழங்கின. 
விற்களின்‌ நாண்களால்‌ உண்டாகும்‌ ஓசைகள்‌ எட்டுத்‌ 
திசைகளையும்‌ சூழ்க்து, அவற்றைப்‌ பிளந்து பதினாறு 
திசைகளாசச்‌ செய்வனபோலப்‌ .பேரொலி செய்தன. 
வீரர்களின்‌ முழக்கங்கள்‌ ஆண்மையிற்‌ சிறந்த களிறுகள்‌ 
பல ஒருங்கு கூடி முழங்கும்‌ முழக்கங்கள்‌ போன்றன. 
இங்கனம்‌ சோழகாட்‌ டிறைவன்‌ படைகள்‌ வரும்‌ 
என்பதனை முன்னாகவே உணர்ந்திருந்தவராகிய பரகாலர்‌ 
தம்முடைய கடமாகவியானை என்னும்‌ களிற்றின்மீது 
இவர்ந்து, தம்‌ படை வீரர்களுடன்‌ மதிலின்‌ புறத்தே 
வந்து, அப்படையினுட்‌ புகுந்து, திருப்பாற்‌ கடலைக்‌ 
கலக்கெ மந்தர மலை என 'அப்படையைக்‌ கலக்கனர்‌. 
யானைகளின்‌ .அதிக்கைகள்‌ அறுப்புண்டன ; அவற்றின்‌ . 
“கோடுகள்‌ ஒடிக்தன. அவற்றின்‌ மத்தகங்கள்‌ பிளப்‌ 
புண்டன; அவை குன்றுகள்‌ போன்று குப்புறக்‌ கவிழ்ந்து 
புவியிற்‌ புரண்டன; குதிரைப்படைகள்‌ அழிந்தன ; 
காலாள்‌ வீரர்களிற்‌ பலர்‌ விண்ணவர்களின்‌ 'விருர்இனர்‌ 
ஆயினர்‌. இவ்வாறு 1 தூடுப்படை டர்ன்‌ உயிர்‌ 


ட்ப எஞ்செ படைவீரர்‌ ஒடலாயினர்‌. 


1. கஅாசிப்படை - முன்னணிப்‌ படை. 


46 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌. 
** வீசி வாளினைப்‌ பனைக்கரம்‌ அமித்தயர்‌(வேழத்‌ 

தாசின்‌ மத்தகம்‌ பிளக்‌ அகம்‌ புரிமருப்‌ பறுத்த 

வா? யின்கணம்‌ அமித்‌துமன்‌ னரையெலா மடித்துத்‌ 

தாசி யின்படை யினைப்பர காலனும்‌ தொலைத்தான்‌. 

—(அரிசமய தீபம்‌, பாகாலச்‌ சருக்சம்‌, செ. 35) 

(இ-ள்‌.) வாளை வீசி, யானைகளின்‌ பனை போன்ற : 
அதிச்கைகளைக்‌ அண்டித்து, குற்றம்‌ அற்ற உயர்ந்த அந்த 
யானைகளின்‌ மத்தகங்களைப்‌ பிளந்து, இம்புரி என்னும்‌ 
௮ணி பூண்ட தந்தங்களை அறுத்து,.குதிரைக்‌ கூட்டங்களை 
அழித்து, (துணையாக வந்த) சிற்றரசர்களை மடித்து, 
இவ்வாறாக முன்னணிப்‌ படையைப்‌ பரகாலர்‌ " அழித்‌ 
தனர்‌ எ-று, 

கிம்புரி யானைக்‌ கொம்பில்‌ அணியும்‌ ஒருவகைப்‌ 
பூண்‌. 

அங்கனம்‌. ஒடகின்ற படை வீரர்களைப்‌ படைத்‌ 
தலைவர்கள்‌ தடுத்து நிறுத்தி, மற்றும்‌ உள்ள யானைப்‌ 
படை, குதிரைப்படை முதலிய படைகளோடும்‌ கருடனை k 
நோக்கி வரும்‌ நாகங்களைப்போல வந்து, பசகாலசை: 
நோக்கி, வீரனே, “நீ மற்றை நாட்டுப்‌ படைத்தலைவர்களை 
யும்‌ மன்னர்களையும்‌ வென்றமையைக்‌ கருதி, மனச்‌ 
செருக்கு உற்று, உன்னைப்போலச்‌ சோழ நாட்டுப்‌ 
படைத்‌ தலைவர்களாஇய எங்களையும்‌ அவமதித்தனை 
போலும்‌. க்கள்‌ போர்‌ வன்மையை நீ அறிதற்கு 
உரிய சமயம்‌ இதுகாறும்‌ உனக்கு வாய்த்திலது. 
இப்பொழுது எங்கள்‌ போர்‌ வன்மையை நீ நன்கு 
உணர்வாய்‌. பிடியானையினால்‌ களிற்றி யானையை 
அகப்படுத்துவதுபோல, எங்கள்‌ பேரர்‌ வன்மையினால்‌ ' 


உன்னை அகப்படுத்தித்‌, திறமுடைய பாகன்‌ மதயானையை. 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 49 
ர்‌ 


. இருப்புச்‌ சங்கிலிகளாற்‌ பிணித்தாக்கொண்டு போவது 
போலப்‌ பீணித்துக்கொண்டு போய்‌ நம்‌ வேந்தர்‌ வேந்தர்‌ 
முன்‌ வீடுவேம்‌. அதனைக்‌ காணுதி.” என்று கூறினார்கள்‌. 
பரகாலர்‌, “வீரர்களே, * யார்க்கும்‌ சொல்லுதல்‌ எளிய; 
சொல்லிய வண்ணம்‌ செயல்‌ அரிய ஆம்‌? என்னும்‌ 
பொன்‌ மொழியை நீங்கள்‌ அறியிர்கள்‌ போலும்‌.” 
அங்கன ம்‌ செய்ய வல்லீர்களாயின்‌, செய்ம்மின்‌. நீ என்று 
கூறி, அப்படையினுட்‌ புகுந்து யானைகளின்‌ மீதும்‌ 
குதிரைகளின்மீதும்‌ இவர்ந்து வந்த வீரர்களையும்‌, 
காலாள்‌ வீரர்களையும்‌ சுழற்காற்றுச்‌ சுழன்று வீதிக்‌ 
- காட்டில்‌ . உள்ள மரங்களை அழிப்பதுபோல அழிக்க 
லானார்‌. அப்படை வீரர்களிற்‌ லர்‌ கூவிக்கொண்டு 
ஓடினர்‌. சிலர்‌ பரகாலருடைய திருவடிகளைத்‌ தங்கள்‌ 
முடிக்கு அணியாகக்‌ கொண்டனர்‌. இலர்‌: தங்கள்‌ 
மனவலி பரகாலருடைய மோதுதலாற்‌ புரட்டப்பட்டு. 
ஏங்கினர்‌. சிலர்‌ பிணக்குவியலிடைப்‌ புகுந்து மறைந்‌ 
தனர்‌, சிலர்‌ பருக்கைக்‌ கற்களை உடைய மேட்டு 
நிலத்துச்‌ சென்று பதுங்கக்கொண்டனர்‌. இலர்‌ . பர 
காலரது வீரப்புகழைக்‌ கூறிக்‌ குரல்‌ வேறுபட்டனர்‌ ;: 
_ சிலர்‌ குருதியுள்‌ மூழ்கினர்‌. 
“ அரற்றி ஓடினர்‌ சிலர்சிலர்‌ அடிமுடி அணிந்தார்‌ 
பிரற்றி யேங்கனர்‌ சிலர்சிலர்‌ பிணத்தினுட்‌ சரந்தார்‌ 
பரற்றி டற்பதம்‌ படிர்தனர்‌ லெர்புகழ்‌ படித்தே 
குரற்றி ரிர்சனர்‌ லெர்சிலர்‌ குருதியுட்‌ குளித்தார்‌ ” 

—(அரிசமய தீபம்‌, பரகாலச்‌ சருக்கம்‌ செ. 88). 


“ பிரற்றி - வாயில்‌ வந்தன சொல்லி, கரந்தார்‌ - 
மறைந்தனர்‌, பரல்திடல்‌ பதம்‌ - பருக்கைக்‌ கற்களை 
உடைய மேட்டு கிலம்‌, குருதி - இரத்தம்‌. 

4 


50 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 
பி 


பரகாலருடைய மோதுதலாற்‌ படைத்‌ தலைவர்கள்‌: 
உடல்‌ சோர்ந்து மனவாட்டம்‌ உற்றனர்‌; ஆயினும்‌, 
வாட்டம்‌ அற்ற ஓட்டத்தினராய்ச்‌ சென்று, சோழ 
நாட்டு இறைவனது முன்னிலையை அடைந்து, நாணத்தி 
னால்‌ தலைவணங்கி நின்றார்கள்‌. அங்ஙனம்‌ நின்ற படைத்‌ 
தலைவர்‌ களை அம்மன்னர்‌ மன்னன்‌ ரோக்கிப்‌, புன்னகை, 
புரிந்து, “ வீரர்களே, நீங்கள்‌ பரகாலனால்‌ உயிர்‌ நீங்காமல்‌ 
பிழைத்து வந்தமை, உங்கள்‌ உடல்‌ வன்மையை நன்கு 
விளக்குகின்றது. உங்கள்‌ தலை வணக்கம்‌ பாகாலனது 
வெற்றியை இனிது உணர்த்துகின்ற அ. பாண்‌ டியனுடைய 
யபடைக்கடலுக்கு மந்தரமலையாகிச்‌, சேரனுடைய படைக்‌ 
காட்டிற்கு வெந்தீயாய்‌ விளங்கிய உங்கள்‌ வீரம்‌, பரகால 
னுக்குமுன்‌ சூரியன்முன்‌ ஆன பனியாய்‌ ஒழிர்தமையை 
அண்ண என்‌ மனம்‌ மிகவும்‌ வருந்துகின்றது. இது ஈன்று 
நன்று.?? என்று கூறிக்‌ கோபத்தினால்‌ வெப்பமாகப்‌ 
பெருமூச்சு விட்டான்‌. அம்மன்னன்‌ கண்கள்‌ கொழுங்‌ 
கனல்‌ எனச்‌ சிவந்தன. அவ்வேற்தனுடைய புருவவில்‌ 
'பெற்றியின்மேற்‌ சென்றது. அம்மன்னர்‌ மன்னன்‌, 
படைத்தலைவர்களை நோக்கி, “£ ஈம்முடைய. படைகளைக்‌ 
கூட்டுங்கள்‌; மண்ணுலகில்‌ எப்பாலவரும்‌ அஞ்சுதற்குரிய 
எனது விற்போர்‌ வன்மையைச்‌ சிறிதும்‌ பரகாலன்‌ மதித்‌ 
திலன்‌ போலும்‌. ஈன்று ஈன்று. அவனது நெஞ்சுரம்‌ ! 
கான்‌ சென்று, அப்பரகாலன்‌ வலியைத்‌ தொலைத்து, 
அவனைச்‌ சங்கிலிகளாற்‌ பிணித்தூக்கொண்டு வந்து, 
கோளரியைக்‌ கூட்டில்‌ அடைப்பதுபோலச்‌ சிறையில்‌ 
அடைத்த பின்னரே நான்‌ செய்தற்குரிய மற்றைக்‌ கடமை 
களைச்‌ செய்வேன்‌.” என்று, பகைவர்மீது வெகுண்டு 
எழும்‌ உருத்திரமூர்‌ ததியே என்று எவரும்‌ எண்ணும்படி 
கனன்று கூறினன்‌. 


யுத்தகம்‌| திருமங்கை மன்னர்‌ 51 


படைத்‌ தலைவர்கள்‌ படைகளை விரைவில்‌ திரட்டி 
விட்டனர்‌ ; முரசுகள்‌ இடியென முழங்கெ ; சங்குகள்‌ 
ஒலித்தன ; வீரர்கள்‌ ஆர்ப்புச்‌, சேனையைப்‌ புலவர்கள்‌ 
கடல்‌ எனக்‌ கூறுதல்‌ உண்மை என யாவரும்‌ எண்ணச்‌ 
செய்தது. அச்சேனையின்‌ பெருந்திளைக்‌ கண்ட 
அந்தகார மாந்தர்களிற்‌ சிலர்‌, :* இவ்விறைவர்‌ பேரரசர்‌ 
களோடு பொருதற்குச்‌ சென்ற காலங்களிலும்‌ இவ்வளவு 
பெரிய படையுடன்‌ சென்றவரல்லரே! தம்‌ படைத்‌ 
கலைவர்களுள்‌ ஒருவராகிய .-பரகாலரோடு பொருதற் 
காகவோ இப்பெரும்‌ படைக்கடலைத்‌ திரட்டிக்கொண்டு 
செல்கின்றனர்‌ 1?” என்றனர்‌. இலர்‌, * விண்ணவர்‌ கோனே 
தன்‌ பெரும்படையுடன்‌ வந்து எதிர்ப்பினும்‌ பரகால 
ருக்கு வெர்கிட்டு ஓடி விடுவன்‌ என்பதிற்‌ சிறிதும்‌ ஐயம்‌ 
இன்று. நம்மிறைவர்‌ அவர்‌ , திறத்தினை உணர்ந்தே 
அவருடன்‌ பொர -இப்பெரும்படையைத்‌ திரட்டிக்‌ 
“கொண்டு செல்கன்றனர்‌.!'? என்றனர்‌. சேனை புறப்‌ 
பட்டது ; வீரர்களுடைய ஆயுதங்களின்‌ ஒளி சூரிய 
னுடைய கதிர்களின்‌ . ஒளியை மழுங்கச்‌ செய்தது ; 
யானைப்படைகளும்‌, தேர்ப்படைகளும்‌, குதிரைப்படை 
களும்‌ காலாட்‌ படைகளும்‌ செல்வதனால்‌ உண்டான 
.தூளிகள்‌ வானிற்‌ சென்று பரவி, வானினும்‌ மற்றோர்‌ 
மண்ணுலகைத்‌ தோற்றுவித்தன. அவ்வேந்தர்‌ வேந்தன்‌, 
இராவணனுடைய மைந்தர்களுள்‌ ஒருவனாகிய . அட்ச 
குமாரன்‌ பெரும்படையுடன்‌ அஅமாரோடு பொருதற்குச்‌ 
'சென்றாற்போல மப்பெரும்படைத்திளோடு பரகால 
ருடன்‌ பொரச்‌ . சென்றனன்‌. சேனைகள்‌ திருமங்கை 
்‌ நகரைச்‌ சூரியனைச்‌ சூழ்ந்த ஊர்கோள்‌ எனச்‌ சூழ்ந்தது. 
ஓற்றர்களால்‌ அரசன்‌ வரவை உணர்ந்த பரகாலா தமது 
* இடன்மா * என்னும்‌ குதிரைமீது இவர்ந்து, தம்முடைய 


52 ஆழ்வார்கள்‌ வரலாறு (முதற்‌ 


அமைச்சர்களுடனும்‌, படைகளுடனும்‌ சென்று, அவ்‌ 
வேந்தர்‌ வேந்தனுடைய சேனையினுட்‌ பாய்ந்து, ஊழியின்‌ 
இறுதியில்‌ தோன்றிக்‌ கடலைக்‌ கலக்கும்‌ பெருங்காற்றென 
அப்படைக்கடலைக்‌ கலக்கலாயினர்‌. அப்படையினின்‌ அ 
பல்லாயிர விரர்கள்‌ அஞ்சி ஓடினார்கள்‌. “இங்கு ஓடம்‌ 
வீரர்களின்‌ தொகை, பாகரலரால்‌ வான்‌ அடைந்த வீரர்‌ 
களின்‌ தொகையை எண்ணி உறையிடற்கு உரியனவே 
யாம்‌.” என்று கண்டோர்‌ கூறலாயினர்‌. பாகாலருடைய 
போர்த்திறம்‌, என்றும்‌ அச்சம்‌ புக்கறியாத அவ்வேர்தர்‌ 
பிரான்‌ மனத்தினும்‌ இனிஅ புக்குத்‌ தங்கும்படி செய்தது. 
வெவ்விய காற்றினால்‌ வாடிய தாமரை மலர்போல ௮க்‌ 
கோமானது முகத்தாமரை, சன்‌ மானத்தைக்‌ கவர்ந்து 
கொண்ட வருத்தத்தனால்‌ வாடியது. பரகாலர்‌ அவ்‌ 
வேந்தன்‌ முகவாட்டத்தினைக்‌ கண்டு, அவர்‌ எதிரிற்‌ றமது 
பரியைச்‌ செலுத்தி நிறுத்தினர்‌. அவ்விறைவன்‌ பர 
காலரைக்‌ கண்டவுடன்‌' கொடுஞ்செனம்‌ அலன்‌ மன த்தைக்‌ 
சுவர்க்து எழுந்தது. அவன்‌ கனல்‌ எனக்‌ சண்கள்‌ 
இவக்கப்‌, பாகாலரை கோக்கி, 4 இருந்தமிழ்‌ நூற்‌. 
புலவனே !1 உன்‌ கடமையைச்‌ செய்யாமல்‌ விட்டதே 
யன்றி, உனக்குப்‌ பல ஈலங்களைப்‌ புரிந்த என்னை 
எதிர்த்துப்‌ பொருதல்தான்‌ உன்‌ கல்வி அறிவுக்கு அழகு. 
போலும்‌. ஈன்று ஈன்று ! உன்‌ கன்றி உடைமை,” என்று 
கூறினான்‌. அச்சொற்கள்‌ பரகாலர்‌ நெஞ்சிற்‌ கூரிய 
அம்பு எனச்‌ சென்று, தைத்து, அவரை வருத்தியது. 
பரகாலர்‌ வேர்தனை கோக்க, 4 வேந்தர்‌ வேந்தரே, நீர்முன்‌ 
அனுப்பிய தூதர்களால்‌ நிகழ்க்ததையும்‌, பின்‌ என்பால்‌ 
நீர்‌ செய்தற்குரியதையும்‌ ஆராயாமல்‌ என்மேல்‌ போருக்கு 
வந்தீர்‌: எனனோடு பொர வர்தாரை வணங்குதல்‌ என்‌ 


1. பெரிய திருமொழி, முதற்பத்து, 7-ம்‌ திருமொழி பா. 10. 


புத்தகம்‌] இ திருமங்கை மன்னர்‌ 52 


இயல்பு அன்ன ; ஆகலின்‌, உம்மை எதிர்த்துப்‌ பொரு 
தேன்‌. இனி உம்முடன்‌ போர்‌ புரியேன்‌. இனி கீர்‌ 
செய்வன செய்வீர்‌.?? என்று கூறித்‌, தம்‌ கைப்படைகளை 
எறிந்துவிட்டுப்‌ பரியினின்றும்‌ இறங்கித்‌ தரையில்‌ 
நின்றனர்‌. பரகாலருடைய மொழிகள்‌, அவ்வேர்தன்‌ 
மனத்தைக்‌ கவர்ந்துகொண்டு, அதன்கண்‌ எழுந்த 
சினத்தை முற்றும்‌ ஒழிக்துவிட்டன. அக்கோமான்‌ 
பரகாலரை நோக்கி; “ அரும்புல வீரரே, அரவானது 
தன்‌. மாணிக்கத்தை இழக்கத்‌ துணியாத. அதுபோல 
உம்மை இழக்க என்‌ மனம்‌ சிறிதும்‌ தணியாது. 
ஆதலின்‌ , உமது உயிருக்கு இடையூஅ ஒன்னும்‌ புரியேன்‌ , 
ஆயினும்‌, நீர்‌ எனக்குச்‌ செலுத்தவேண்டிய இறைப்‌ 
பொருளைப்‌  பெறாதொழிகல்‌ அரசர்தம்‌ முறைமைக்கு 
ஏற்றது அன்ன. ஆதலின்‌, அதனை நீர்‌ செலுத்தும்‌ 


அளவும்‌ உம்மைச்‌ சிறைப்படுத்துகன்றேன்‌.?? என்று 
உரைத்துப்‌, பின்‌ தன்‌ அமைச்சனை கோக்க, “ அமைச்‌ 


சர்களே, இவ்வீரரை, எமக்குச்‌ செலுத்துதற்கு உரிய 
இறைப்பொருளைச்‌ செலுத்தும்‌ வரையினும்‌ சிறையி 
லிடுமின்‌.?? என்று கூறிவிட்டு, எஞ்சிய படைகளுடன்‌ 
தன்‌ நகருக்குச்‌: செல்லப்‌ புறப்பட்டனன்‌. அவ்வமைச்‌ 
சர்‌, பரகாலரைச்‌ சிறைக்கோட்டத்திற்கு அழைத்துச்‌ 
சென்று குறையில்‌ வைத்தனர்‌. 


பரகாலர்‌, இருமகள் நாதனை மன த்துட்சொண்டு, 
“்‌ எம்பெருமானே, நீ 1 *“உடன்மிசை உயிரெனக்‌ கரந்‌ 
தெங்கும்‌ பரந்திருப்பவன்‌. நீ என்‌ மனத்தை விட்டத 
லாய்‌ ; கான்‌ எங்தஇருப்பினும்‌ நீ அங்கிருத்தி. ஆதலின்‌ , 
உன்னை கான்‌ போற்றுதலில்‌ எனக்கு இடையூறு கிறிதும்‌ 


ம. திருவாய்‌ மொழி, முதல்‌ திருமொழி, பா. 7. 


54 ஆழ்வார்கள்‌ 'வரலாறு .. [முதத்‌ 


இன்று. எம்பெருமானே, கின்னையே நினைந்து நின்பால்‌ 
மால்கொண்ட இந்தையராய்‌, மெய்சிலிர்த்து, ஆடிப்‌ 
பாடிப்‌ பொன்னிப்‌ பேர்‌ ஆறுபோல்‌ வரும்‌ கண்ணீரை 
உடையவர்களாய்‌, * அரங்க வோ !” என்று அழைப்ப 
வர்களாகிய மெய்ர்கின்ற ஞானத்தினராம்‌ அடியவர்களை 
ஆராதித்தற்கு இயலாத நிலைமை எனக்கு உண்டாயிருத்‌ 
தலையே எண்ணி, என்மனம்‌ ஆற்றாத அயர்க்கடலில்‌ 
ஆழ்வதாயிற்று, அத்துயரை நீக்கக்கொள்ள யான்‌ 
செய்தற்கு உரியத யாது உளது. என்னுயிர்‌ நாதனே, 
இத்தயர்‌ நீங்கும்‌ அளவும்‌ யான்‌ உணவு கொள்ளேன்‌.?” 
என்று கூறி, மூன்றுநாள்‌ வரையினும்‌ உணவு கொள்ளு 
தல்‌ இன்றி இருந்தனர்‌. அணிமாடங்கள்‌ மலிந்த பெரிய 
செருக்களை உடைய அத்திகிரி என்னும்‌ இருக்கச்சிப்‌ 
பதியின்கண்‌ எழுந்தருளியுள்ள பேரருளாளன்‌, மூன்றாம்‌ 
நாள்‌ இரவு பரகாலாது கனவில்‌ தோன்றி, “என்‌ அன்‌ 
பினுக்கு உறைவிடமாகிய அன்பனே, வருந்தற்க, நீ 
சோழ நாட்டீறைவலுக்குச்‌ செலுத்தவேண்டிய இறைப்‌ 
பொருளைத்‌ தருகின்றேன்‌. கச்‌சிப்பதிக்கு வருக.?? 
என்று அருளினன்‌. அப்பரமன்றன்‌ அவ்வருண்மொழி 
யைக்‌ கேட்டு, அவரது மனச்துயர்‌ நீங்கியது போல இரவு 
நீங்கியது. அமைச்சர்‌ அவரிடம்‌ இறைப்பொருள்‌ 
கேட்க வந்தார்‌. அவர்‌ அவவமைச்சரை போக்கி, 
“அறிஞரே, திருக்கச்சிப்பதியின்கண்‌ மணிபொன்‌ முதலிய 
“இல பொருள்கள்‌ சேமித்து வைக்கப்பட்டிருக்கன்றன, 
தாம்‌ அங்கு வரின்‌, இறைப்‌ பொருளை த்‌ தந்துவிடுதிறேன்‌.?? 
என்று கூறினர்‌. அவ்வமைச்சர்‌ அரசபிரானிடம்‌ 
-சென்று, அதனை உரைக்க, அவவேந்தர்‌ வேர்தன்‌, 
₹ அமைச்சரே, அச்சொல்லின்‌ உண்மையையும்‌ பார்ப்‌ 


போம்‌. நீர்‌ தக்க காவலுடன்‌ அவரைக்‌ .கச்்‌9ப்‌ 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 5 
பதிக்கு அழைத்துச்‌ செல்லுவீராக.?? என்ற கூறினன்‌. 
அமைச்சர்‌ அவ்வாறே பரகாலர்பால்‌ வந்து, அவரைத 
தக்க காவலுடன்‌ திருக்கச்சிக்கு அழைத்துச்‌ சென்றனர்‌, 
பரகாலர்‌ அப்பதியிற்‌ சில இடங்களைச்‌ சோதித்துப்‌ 
பார்த்தனர்‌. பொருள்‌ இடைத்திலஅ. அதனால்‌, அவர்‌ 
மிகவும்‌ மனம்‌ சோர்ந்து இடந்தனர்‌, அவருக்கு. 
அச்சோர்வினால்‌ துயில்‌ உண்டாயிற்று, ௮வர்‌ கனவில்‌ 
போருளாளன்‌ தோன்றி, “ என்‌ அருமைச்‌ செல்வனே,. 
துயரற்க. அழகு மிக்க வேகவதி யாற்றின்‌ கரையிலே . 
நாம்‌ குறித்த பொருட்குவியல்‌ இருக்கின்றது.” என்று 
கூறி, அப்பொருள்‌ உள்ள இடத்தையும்‌ குறிப்பிட்டு 
ரைத்தருளினன்‌. பாரகாலர்‌ அமைச்சருடன்‌ அப்‌ 
பரமன்‌ குறித்த இடத்திற்குச்‌ சென்று சோதித்து, 
அப்பொருட்குவியலைக்‌ கண்டு எடுத்து, அதினின்‌ அம்‌. 
அரசுறையை அமைச்சரிடம்‌ செலுத்தினர்‌. அமைச்சர்‌ 
அப்பொருளை ஏவலாட்கள்‌ எடுத்துக்கொண்டு வரப்‌: 
பாகாலருடன்‌ உறையூரை அடைந்து, அவரைச்‌ சிறைக்‌ 
கோட்டத்தின்‌ புறத்தே நிறுத்திவிட்டு, அரசனிடம்‌ 
சென்று, * வாழி, அரசர்க்கரசரே, பரகாலர்‌, தங்களுக்‌ 
குச்‌ செலுத்துதற்கு உரிய அரசிறை முழுதையும்‌. 
செலுத்திவிட்டனர்‌. இதோ அ௮ப்பொருள்‌.'? என ஏவ 
லாட்கள்‌ கொண்டுவந்த அப்பொருளை அரசனுக்குக்‌ 
காட்டிப்‌, பின்னர்ப்‌ பரகாலருக்கு அப்பொருள்‌ கிடைக்த 
வகையையும்‌ கூறினர்‌. அரசன்‌ அமைச்சர்‌ கூறிய 
' வற்றைக்‌ கேட்டு, உளம்‌ நடுங்கி, “ ஆ! பரகாலர்‌ திரு 
மகள்‌ நாதன்‌ மெய்யடியார்‌ ஆவர்‌. அவர்‌ உலகப்‌: 
பற்றினை முற்றும்‌ துறந்திட்ட மெய்ஞ்ஞானச்‌ செல்வர்‌, 
நான்‌ அவரது தன்மையை உணராமல்‌ அவரைப்‌ பலவகை 
யாலும்‌ வருந்தும்படி செய்துவிட்டேன்‌. இப்பெரும்‌. . 


56 ஆம்வார்கள்‌ வரலாறு (முதற்‌ 


பாவத்தைப்‌ போக்கிக்கொள்ளுதற்கு உரிய வழி அவர்‌ 
அருளைப்‌ பெறுதலே யாகும்‌. அமைச்சரே, நீரே சென்று 
அவரை இங்கு விரைவில்‌ அழைத்து வருவீராக.” என்று 
கூறினன்‌. 

அமைச்சர்‌ சென்று பரகாலரை வணங்தின்‌ா. பச 
காலர்‌, ௮வ்வமைச்சரை ரோக்கி, ££ அறிஞரே நீர்‌ என்னை 
வணங்குதலாகுமோ ??? என்றார்‌. அமைச்சர்‌ “மெய்ஞ்‌ 
ஞானச்‌ செல்வரே, நீங்கள்‌ சேவர்களும்‌ வணங்கத்‌ 
தக்க மேன்மையினை உடையீர்கள்‌ எனின்‌, யான்‌ வணங்‌ 
குவது அருமை உடையதோ? நம்முடைய அரசர்‌ 
உங்கள்‌ வரலை எதிர்நோக்கிக்‌ சொண்டிருக்கின்றனர்‌. 
நீங்கள்‌ வந்தருளு தல்‌ வேண்டும்‌,?? என்றனர்‌. பரகாலர்‌, 
“இதும்‌ எம்பெருமானுடைய அடியவர்களின்‌ திரு 
வருளே.?? என்று உளத்துட்‌ கொண்டு அவ்வமைச்‌௪ 
ருடன்‌ அவ்வேர்தர்‌ வேர்கர்பாற்‌ சென்றனர்‌. ௮ம்‌ 
மன்னர்‌ மன்னன்‌, “ கங்கையிற்‌ புனீதமான காவிரி நடுவு 
யாட்டு ஆயிரவாய்‌ ௮ரவணையின்சண்‌ ௮ றிதயில்‌ . அமர்ந்‌ 
தருளும்‌ இறைவன்‌ திருவருளை இனிது பெற்ற பெரியிரே, 
உங்கள்‌ மாண்பினை உணராமல்‌ நான்‌ பல இன்னல்களை 
உங்களுக்குப்‌ புரிந்துவிட்டேன்‌. நீங்கள்‌ அவற்றைப்‌ 
பொறுத்தருளி, இப்பொருள்களை ஏற்றுச்கொண்டு, 
என்கண்‌ இன்னருள்‌ புரிதல்வேண்டும்‌.?? என்று கூறிப்‌ 
பரகாலா, அரசிறையாக அளித்த பொருளையும்‌ மற்றும்‌ 
பல பொருள்களையும்‌ அவருச்கு வழங்கினன்‌. பரகாலர்‌, 
அரசனை நோக்கி, “ மன்னர்‌ மன்னரே நீங்கள்‌ முன்னும்‌ 
என்பால்‌ பேரன்பு பூண்டு, என்னை ஆலிராட்டிற்கு 
௮ சசனாக்கி, ஒப்பரிய கிறப்புக்களைச்‌ செய்தீர்கள்‌. என்‌ 
மனம்‌ உலகப்‌ பற்றினின்னு நீங்கித்‌ திருமாமகள்‌ நாதன்‌ 
அடியவர்களை ஆராதிப்பதிற்‌ சென்றுவிட்டமையிண், 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 57 


உங்களுக்கு யான்‌ செலுத்துதற்குரிய அரரசிறையைச்‌ 
செலுத்துதலினின்‌ அ தவிர்ர்தேன்‌. இங்கனம்‌ நான்‌ புரிந்த 
பல குற்றங்களையும்‌ மறந்து, இப்பொழுதும்‌ என்கண்‌ 
போருள்‌ புரிந்தீர்‌. உம்முடைய அன்பும்‌, அருளும்‌, 
கொற்றமும்‌, புகழும்‌ நீடு வாழ்வனவாக.! எம்பெருமான்‌ 
திருவருளும்‌, அவன்‌ திருமார்பில்‌ * அகலகில்லேன்‌ இறை 
யும்‌? என்று உறையும்‌ உலக அன்னையின்‌ திருவருளும்‌ 
உம்மிடம நிலைத்து கிற்பனவாக.!?? என்று ௮ம்மன்னர்‌' 
பிரானை வாழ்த்தினர்‌. அவ்வேந்தர்‌ வேர்தன்‌ இனிது 
மகிழ்ந்து, பரகாலருடன்‌ கச்சிக்குச்‌ சென்ற ல காவலர்‌ 
களை விளித்துப்‌ பாகாலருடைய வருகையை முன்னாக 
அவருடைய தேலியாருக்கும்‌, அமைச்சர்‌ முதலியவர்‌ 
கட்கும்‌ அறிவிக்கும்படி திருமங்கை ஈகருக்கு அனுப்‌ 
பினன்‌. பிறகு தான்‌ பரகாலருக்கு வழங்கின பொருள்‌ 
களை ஓர்‌ தேரில்‌ ஏற்றிப்‌ பரகாலரை அதில்‌ வீற்றிருக்கச்‌ 
செய்து, ஒரு வேலினையும்‌ அவர்‌ கையிற்‌ றற்து, ல வீரர்‌ 
களை அவருடன்‌ திருமங்கை நகருக்குச்‌ செல்லும்படி 
பணித்தனன்‌. பரகாலர்‌ அம்மன்னர்‌ மன்னன்பால்‌ 
விடைபெற்றுக்‌ திருமங்கை நகரை நோக்கிப்‌ புறப்பட்‌ 
டார்‌. அவ்விறைவா பிரான்‌ சிறிது தாரம்‌ .பரகாலலாத்‌ 
தொடர்ந்து பின்‌ சென்று, பிறகு அவர்பால்‌ விடை 
கொண்டு மீண்டனன்‌. 

சோழநாட்டிறைவனுடைய அமைச்சர்‌ “திருமங்கை 
நகரினின்அ பரகாலரைச்‌ ிறைப்படுததிச்‌ சென்‌ றதனை 
எண்ணி அவருடைய அமைச்சர்களும்‌ மற்றையோரும்‌ 
- அவருடைய கட்டளையின்றி, யாதும்‌ செய்தற்கு 
இயலாதவர்களாய்த்‌ அயரக்கடலில்‌ மூழ்கி யிருந்தார்கள்‌. 
அவருடைய ஆருயிரனையவராகிய குமுதவல்லியார்‌, தம்‌ 


தூன்பக்கடலின்‌ எல்லை காணாதவராய்‌ வருந்தலாயினர்‌. 


58. ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌: 


அவருடைய அன்புள்ள தோழியர்கள்‌ அவர்‌ அருகில்‌ 
வந்து, “ அருங்குணச்‌ செல்வியே, நீ இங்கனம்‌ 
வருந்துதல்‌ உன்‌ அறிவுடைமைக்கு ஏற்றது ௮ன்று.. 
உன்‌ கொழுகர்‌ அணிதிளர்‌ அருவியார்‌ திருவேங்‌ 
சுடத்தப்பன்‌ திருவருளால்‌ விரைவின்‌ மீண்டு வருவர்‌. 
பத்துடை அடியவர்கட்கு எளியவனாகிய அப்பெருமான்‌ 
அன்பருட்‌ சிறந்த உன்னுடைய ஈாயகரின்‌ இடுக்கணைக்‌ 
கண்டும்‌ வாளா இருப்பனோ ? அப்பெருமான்‌ யானையாசு 
* ஆதிமூலமே? என்று அழைத்த சொல்‌ முடிதற்கு முன்‌ 
சென்று, அதற்கு முதலையினால்‌ உற்ற இடுக்கணைக்‌ 
களைந்து, அதனைக்‌ காத்தருளிய போருளாளன்‌ அல்லனே ?' 
நீ வருந்துதல்‌ ஒழிக.” என்று கூறினார்கள்‌. குமுதவல்லி 
யார்‌ அத்தோழியர்களை நோக்கி, “என்‌ அன்பிற்கு, 
உரியீர்‌, யான்‌ வருந்துவது என்பொருட்டாக அன்று. 
என்‌ அன்பரை நான்‌ மணத்தற்குமுன்‌ அவர்பால்‌ “காள்‌ 
தோறும்‌ திருமகள்நாதர்‌ அடியார்கள்‌ ஆயிரம்பேரை 
ஆராதிக்க உடன்படுவீராயின்‌ உம்மை நான்‌ மணந்து 
கொள்வேன்‌ ” என்று கூறினேன்‌. அவர்‌ அதற்கு உடன்‌ 
பட்டு உறுதிமொழிகூறி, என்னை மணம்துகொண்டு, அவ்‌ 
வாறே அ௮ப்போருளாளன்‌ அடியார்களை ஆராதிக்கத்‌ 
தொடங்கினர்‌. பிறகு அவருடைய மனம்‌ முழுதும்‌ அப்‌: 
பரமனுடைய அடியவர்களை ஆராதிப்பதிலேயே படிந்து 
விட்டது. ஆதலின்‌, அவர்‌ இப்போது பல நாட்களாக 
அன்பருக்கு எளியனாகய அப்பெருமான்றன்‌ அடியார்‌ 
களை ஆராதித்தற்கு' இயலாமற்‌ போனதை எண்ணி, 
அவர்மனம்‌ எவ்வாறு வருந்துதின்றதோ ? என 
எண்ணியே என்மனம்‌ தன்பக்கடலில்‌ மூழ்குவதாயிற்று. 
என்மனம்‌ அத்துன்பக்கடலினின்று கரை சாருதற்கு , 
உரிய வழியைக்‌ காணாமல்‌ என்வருத்தம்‌. தணிதல்‌ எவ்‌ 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 011 இ 


வாறு கூடும்‌??? என்று கண்ணீர்‌ பெருகிக்கொண்டிருந்‌ 
தனர்‌. 

அப்போது சோழகாட்டிறைவனால்‌ அனுப்பப்பட்ட 
காவலர்கள்‌ சென்று, பரகாலர்‌ இறையினின்‌ ற மீண்டு 
வரும்‌ செய்தியை அவருடைய அரண்மனையின்‌ வாயிற்‌ 
காவலர்களுக்குத்‌ தெரிவித்தார்கள்‌. வாயிற்‌ காவலர்கள்‌ 
விரைந்து சென்று, குமுதவல்லியாருக்கும்‌ அமைச்சர்‌ 
முதலியவர்களுக்கும்‌ தெரிவித்தார்கள்‌. அ௮ச்செய்தியைக்‌ 
கேட்டவுடன்‌ குமுதவல்லியார்‌ மனமும்‌ அமைச்சர்‌ 
முதலியவர்களின்‌ மனமும்‌ தண்முகில்‌ பெயலாற்‌. 
குளிர்ந்து தழைத்த பயிர்களைப்‌ போலக்‌ குளிர்ந்து 
தழைத்தன. பரகாலர்‌ விசைந்து வந்து; தம்‌ அரண்‌ 
மனையை அடைந்து, குமுதவல்லியார்பால்‌ சென்றனர்‌. 
பரகாலரைக்‌ கண்டவுடன்‌ குமுதவல்லியார்‌ தம்‌ 
திருமுகம்‌ சூரியனைக்‌ கண்ட செந்தாமசைமலர்‌ என , 
மலர்ந்து பொலிந்தது. பரகாலர்‌, பேரருளாளன்‌ தரு 
வருளால்‌ இருக்கச்சியிற்‌ பொருட்குவியலைக்‌ கண்டு எடுத்து 
௮சறையைச்‌ செலுத்தியதையும்‌, பிறகு சோழசாட்‌ 
டிறைவன்‌ செய்தனவற்றையும்‌ கூறி, “அன்புடையாய்‌, . 
வென்‌ நியேவேண்டி, வீழ்பொருட்கு இரங்கிக்‌ திரிந்து, 
உழன்ற யான்‌, உன்‌ அன்பைப்‌ பெற்றமையால்‌ ஈம்‌ 
பெருமானுடைய ஆராத காதல்‌ அடியவர்களை ஆராதிக்‌ 
கும்‌ பெறலரும்‌ பேற்றினைப்‌ பெற்று, உ ய்க்தேன்‌. உன்‌ 
அன்பு என்பால்‌ நீடு மன்னி வாழ்வதாக.” என்று உனைத்‌ 
தனர்‌ குமுதவல்லியார்‌, உ என்‌ ஆருயிர்க்கு உயிராகிய 
இறைவரே, முன்னே கபிலமுனிவர்‌ எனக்குச்‌ சாபங்‌ 
- கொடுத்தபோது “இச்சாபத்தினின்று தப்பும்‌ விதம்யா த? ' 
என என்மனம்‌ மிகவும்‌ நடுங்கியஅ. அவர்‌ என்னைச்‌ சபித்‌ 


.இலர்‌. எனக்கு உயர்வு ஒப்பு இல்லா த இனிய அருளே 


60 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


புரிந்தனர்‌. இன்றேல்‌ யான்‌ தங்கள்‌ அன்பினுக்கு 
. உரியளாம்‌ இப்பெறலரும்‌ பெரும்பேற்றைப்‌ பெற்றிருப்‌ 
பேனோ? தங்கள்‌ அன்பினுச்கு உரியளாய்‌ இருக்கும்‌ 
இப்பேற்றினை வீட்டு அர்தமில்‌ வீட்டின்‌ இன்பம்‌ பெறுவ 
தாயினும்‌ வேண்டேன்‌ * என்றனர்‌. பரகாலர்‌ குமுத 
வல்லியாரைத்‌ தழுவிக்கொணடு அவருக்கு முத்தங்கள்‌ 
அளித்து, * அன்புடையாய்‌, ஈம்பெருமான்‌ அடியார்களை 
ஆராதித்தற்கு உரியவற்றை யான்‌ சென்று செய்தல்‌ 
வேண்டும்‌.?? என்று உரைத்துக்‌, குமுதவல்லியாரிடம்‌ 
விடைபெற்றுக்கொண்டு, அமைச்சர்பாற்‌ சென்றனர்‌. 
அங்கிருந்த அமைச்சர்‌ முதலியோர்‌ தண்மதியைக்‌ கண்ட 
கடல்போல மகிழ்ந்து ஆரவாரித்தனர்‌. பரகாலர்‌ அமைச்‌ 
சர்‌ முதலியவர்களை ரோக்கித்‌, திருக்கச்சியில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ அருட்பெருந்தேவியின்‌ நாதன்‌ திருவருளால்‌ 
தாம்‌ கச்சியில்‌ பொருட்‌ குவியலைக்‌ கண்டு எடுத்து, 
அரசிறையைச்‌ செலுத்தியதையும்‌ சோழகாட்டிறைவன்‌ 
தமக்குச்‌ செய்த நலங்களையும்‌ கூறினர்‌. அமைச்சா்‌ 
களுள்‌, ஒருவா, “: வாழ்க எம்‌ இறைவரே, 
“ மாறாய தானவனை வள்ளுகிரால்‌ மார்பிரண்டு 
கூறாகக்‌ உறிய கோளரியை--வேறாக 
ஏத்தி மிருப்பாரை வெல்லுமே மற்றவரைச்‌ 
சாத்தி யிறாப்பார்‌ தவம்‌ ? 

(கான்முகன்‌ திருவந்தாதி, பா. 18.) 
என்று பெரியார்‌ அருளிய பொருண்மொழி பொய்க்‌ 
குமோ? 

“ ப்ருகு மதவேழம்‌ மாப்பிடிக்கு முன்னின்‌ 
திருக்‌ ணிளகூங்கல்‌ வாக்‌உ--அருகிருந்த 
தேன்‌ கலந்து நீட்டும்‌ திரு ?வங்கடம்‌,”” 
(இரண்டாம்‌ திருவந்தாதி, பா. 75.) 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 671 


என்னும்‌ மாண்பார்‌ இருமயிலையின்‌ கண்‌ எழுந்தருளியுள்ள 
அப்பனை மனத்துட்‌ சொண்டு புரிந்த அருந்தவ த்தினராயெ 
உங்களை இந்திரன்‌ முதலிய தேவர்களும்‌ வணங்கி ஈலம்‌ 
புரிவார்கள்‌ எனின்‌, சோழரநாட்டிறைவர்‌ உங்களுக்கு 
நலம்‌ புரிந்தது ஒரு வியப்பிற்று ஆகுமோ??? என்றனர்‌, 
பாகாலர்‌ “அறிஞர்களே , சோழ காட்டிறைவர்‌ எனக்குப்‌ 
பல கஈலங்களைப்‌ புரிந்ததற்குக்‌ காரணம்‌ என்‌ தவம்‌ 
அன்று ; 
* உளதென்‌ நிருமாவா ருண்டில்லை என்‌ ந 

தளர்த லதனருகும்‌ சாரார்‌ அளவரிய 

வேதத்தான்‌ வேங்கட த்தான்‌ விண்ணோர்‌ முடிதோயும்‌ 

பாதத்தான்‌ பாதம்‌ ப்பின று,” 

(இரண்டாம்‌ திருவந்தாதி, பா, 45.) 
என்ற பெரியார்‌ அருளியபடி இலகும்‌ ஞானச்‌ செல்வர்‌ 
களாகிய ஈம்பெருமான்‌ அடியவர்களின்‌ திருவருளே 
அதற்குக்‌ காரணம்‌ ஆகும்‌. அறிஞர்களே, ஈம்பெருமான்‌ 
அடியவர்களை ஆராதிக்கும்‌ பேறு இடையிற்‌ பல காட்கள்‌ 
திலிர்ந்துவிட்டது ஈமக்குப்‌ பெருங்குறைவாகும்‌, நீங்கள்‌ 
சென்று. அவர்களை ஆராதித்தற்கு உரியவற்றை விரைவிற்‌ : 
செய்யுங்கள்‌ ?? என்னு கூறினர்‌. அவர்களும்‌ அதற்கு 
உரியவற்றை விரைவிற்‌ செய்து முடித்தார்கள்‌. பரகாலர்‌,. 


மீண்டும்‌ அன்ற முதல்‌ இடையறவு இன்றித்‌ திருமங்கை, 


நாதன்‌ அடியார்களை ஆரா திக்கலானார்‌. 


திருமங்கை மன்னர்‌ திகுசத்திரம்‌- பெறுதல்‌ 


இங்கனம்‌ அடியார்களை ஆராதிப்பதில்‌ அவரிடம்‌ 
இருந்த பொருள்கள்‌ யாவும்‌ செலவாய்விட்டன. அதனாற்‌ 
பரகாலர்‌ மனம்‌ வருந்திப்‌ பின்‌ பல முறையாக ஆய்ந்து 


எண்ணி, “இனி வழிபறி செய்து, அதனால்‌ வரும்‌ பொரு 


62 அழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


ஊாச்‌ கொண்டே அடியார்களை ஆராதித்தல்வேண்டும்‌. 
அதனை அன்றி வேறு வழி இன்று? என்று தமக்குள்‌ 
முடிவு செய்து, பின்‌ நீர்மேல்‌ ஈடப்பான்‌, நிழல்‌ ஒதுங்கு 
வான்‌, தாணூதவான்‌, தோலாவழக்கன்‌ என்னும்‌ மதி 
அட்ப்மும்‌, வீரமும்‌, ஆய்வன ஆய்ந்து வினை செய்யும்‌ 
.. ஆற்றலும்‌, அன்பும்‌ உடையவர்களாதிய தன்‌ அமைச்சர்‌ 
கள்‌ ஈால்வரையும்‌ அழைத்து அவர்களிடம்‌ தம்‌ கருத்தி 
“னைக்‌ கூறினர்‌, அவர்கள்‌, 

 பொருள்கருவி காலம்‌ வினையிட னோடைந்தும்‌ 

இருடீர எண்ணிச்‌ செயல்‌.” 

(திருக்குறள்‌, பொருட்பால்‌, வினை செயல்‌ வகை செ. 5.) 
என்றபடி செய்வனவற்றை ஈன்கு அய்ந்து செய்தல்‌ 
வேண்டும்‌” எனச்‌ தமக்குள்‌ ஆய்ந்து, பிறகு பரகாலரை 
கோக்க, *எம்மிறைவரே முன்னே நாம்‌ திருமணங்‌ 
கொல்லையில்‌. உள்ள அரசமரத்தின்‌ அடியில்‌ பதுங்கியிருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. பின்‌ ஒற்றர்களை அனுப்பி வழியில்‌. 
வருவார்பால்‌ உள்ள பொருள்‌ அளவையும்‌, அவர்கள்‌ 
செல்லும்‌ நெறி முதலியவற்றையும்‌ ஆய்ந்து வந்து 
சொல்லும்படி செய்து, அவர்கள்‌ ஈம்மிடம்‌ வரும்‌ சமய்ம்‌ 
அறிந்து, வழிபறி செய்தலே தகுதியாம்‌.” என்று 
கூறினார்கள்‌. பரகாலர்‌ அவர்கள்‌ கூறியபடியே இரு 
மணங்கொல்லையில்‌ உள்ள அரசமரத்தின்‌ அடியிற்‌ 
பதுங்கியிருந்து வழிபறிசெய் அ, அதனாற்‌ பெறும்‌ பொருள்‌ 
களைக்கொண்டு அடியார்களை ஆராதிக்கலாயினர்‌. 

யாருமோர்‌ நில்மையன்‌ என அறிவரியவனும்‌ தன்‌ 
அடியார்களால்‌ எளிதின்‌ அறிதற்கு உரியவனும்‌ ஆகிய 
பெருமான்‌, பரகாலருக்கு அடியார்களை ஆராதிப்பதில்‌ 
்‌ உள்ள அன்பின்‌ பெருக்கினை எண்ணி, அவருக்குத்‌ தனீது 
-எட்டெழுத்தால்‌ ஆன மறையை உபதேசித்து, அவரை 


யுத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 63 


ஆட்கொள்ளக்‌ கருதி, உலகினுக்கு இன்னுயிராய்‌ விளங்‌ 
கும்‌ காவேரியாற்றின்‌ இடையில்‌ அரவணையில்‌ அறியில்‌ 
அமசந்திருக்கும்‌ ௮வ்வழகிய மணவாளன்‌ பார்ப்பன 
£மணவாளக்‌ கோலம்‌ கொண்டனன்‌. உலக அ௮ன்னையாகிய 
அணிமலர்ச்‌ செல்வி மணவாளப்‌ பெண்ணின்‌ கோலம்‌ 
கொண்டருளினள்‌. அவர்கள்‌, அப்பொழுது சூரியனை 
யும்‌ மங்கச்‌ செய்யும்‌ பல வகை யான ஆரங்களையும்‌, 
தோளணி முதலிய கையணிகளையும்‌, சூரியனும்‌ சந்திர 
னும்‌ தனித்தனி இவ்விரண்டு மாற்றுருவம்‌ கொண்ட வந்து 
அவர்களுடைய காதுகளில்‌ அமைந்தாற்போன்ற குழை 
களையும்‌, சுக்கான்‌ முதலிய ஒளி மிக்க உடுக்கள்‌ கண்டு 
“இவை நம்முடைய செருக்கு அடங்கும்படி நம்மினும்‌ 
மிக்க ஒளி உடையவவாச கான்முகனாற்‌ படைக்கப்பட்ட 
வேறு உடுக்கள்‌ போலும்‌?” என்று மயங்கி எண்ணும்‌ 
படி அமைந்த ஒளியினைச்‌ கொண்டு விளங்கும்‌ மணிகள்‌ 
பதித்த விரலாழிகளையும்‌ அணிந்திருக்தார்கள்‌. அவர்கள்‌ 
அப்பொழுது அணிந்திருந்த அணிகள்‌, “ தாம்‌ இராமனாக 
வும்‌ சீதாப்‌ பிராட்டியாகவம்‌ அவதரித்து மணம்‌ புரிக்து 
கொண்ட காலத்து அணிந்தகொண்ட அணிகளினும்‌ 
மேலான அணிகளை அணிந்துகொண்டு, தம்‌ ஆராத காதல்‌ 
அடியவருக்கு முன்‌ செல்லக்‌ கருதி, ௮ணிக்துகொண் 
டார்கள்‌ போலும்‌? என வானோர்கள்‌ கண்டு கூறத்‌ தக்கன 
வாய்‌ விளங்னை. 

“ சென்றால்‌ குடையாம்‌ இருந்தால்‌சில்‌ காதனமாம்‌ 

கின்றால்‌ மரவடியாம்‌ நீள்கடலுள்‌ என்றும்‌ 

புணையாம்‌ மணிவிளக்காம்‌ தல்பப்டாம்‌ பட்டு 

அணையாம்‌ திருமாற்‌ கரவு.” 

முதல்‌ திருவந்தாதி, பா, 53.) 


என்றபடி அப்பரமனை என்றும்‌ நீங்காமல்‌ நின்று தொண்டு 


64 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


புரியும்‌ ஆதிசேடன்‌ அவர்கள்‌ இவர்ந்து செல்லுதற்கு 
உரிய பல வகை மணிகளைக்‌ கொண்ட பொற்சிவிகை 
அயினன்‌. இல தேவர்கள்‌ அச்‌சவிகையைச்‌ சுமந்து செல்‌ 
வோர்‌ ஆயினர்‌. கருடன்‌, சேனைத்தலைவர்‌ முதலியவர்கள்‌ 
உயர்வான பல வகை அணிகளை அணிந்து சூழ்ந்து 
வரும்‌ உறவினர்கள்‌ ஆனார்கள்‌. மற்றுஞ சில தேவர்கள்‌ 
பரிவார மாந்தர்கள்‌ ஆனார்கள்‌, முத்தமிழும்‌, நான்மறை 
களும்‌ மணமக்களை வாழ்த்தும்‌ முதியவர்கள்‌ ஆயின. 
பாகாலருடைய ஒற்றர்கள்‌ மறைவின்‌ இருக்து அவர்கள்‌ 
எர்கெறியாகச்‌ செல்கின்றார்கள்‌ என்பதனைக்‌ க்ூஷ்ந்து 
கோக்கிக்கொண்டு அவர்களைப்‌ பின்‌ தொடர்ந்தார்கள்‌. 
அவர்கள்‌, பரகாலர்‌ பதுங்‌க்கொண்டி ருக்கும்‌ திருமணம்‌ 
கொல்லை வழியாகச்‌ செல்லும்‌ ரோக்கம்‌ உடையவர்‌ 
களாக இருத்தலை ஈன்கு உணர்ந்துகொண்டு, அவரிடம்‌ 
விரைந்து சென்று, “வாழ்க எம்மிறைவரே, ஒரு மண 
மசனும்‌, மணமகளும்‌ தங்கள்‌ உறவினமும்‌ பிறரும்‌ சூழ 
வருகினறார்‌ கள்‌. அவர்கள்‌ அணிந்துள்ள அணிகள்‌ 
இவ்வுலச * முழுதையும்‌ கொள்ளத்‌ தக்க விலைமதிப்பை 
உடையன என்றே நாங்கள்‌ கருதுகன்றோம்‌. அவர்களைச்‌ 
சூழ்ந்து வரும்‌ அவர்களுடைய உறவினர்களும்‌ பிறரும்‌: 
மிகச்‌ சிறந்த அணிகளை அணிந்துகொண்டிருக்கின்றார்கள்‌. 
அவர்கள்‌, இவ்வழியாகச்‌ செல்லும்‌ நோக்கம்‌ கொண்ட 
வர்களாய்‌ வருகின்றார்கள்‌. இன்னும்‌ சிறிது ரேரத்திற்‌ 
குள்‌ அவர்கள்‌ தரித்தளள மாலைகளின்‌ மணம்‌, 
அவர்கள்‌ வரவை முன்னாக வந்து தங்களுக்குத்‌ தெரி 
விக்கும்‌. “யானை வரும்‌ பின்னே: மணியோசை வரும்‌. 
முன்னே. என்பது கிறந்ததாகிய பழமொழி யன்றோ? 
அவர்கள்‌ அணிந்திருக்கும்‌ அணிகளை நாம்‌ பெற்றுக்‌. 
கொள்வோமானால்‌, பிறகு நாம்‌ இவ்வாறு வழிபறி 


புத்தகம்‌ ] திருமங்கை மன்னர்‌ 65. 


செய்தல்‌- வேண்டி. இராது. அவற்றின்‌ விலையாக நாம்‌ 
பெறும்‌ 'பொருளைக்கொண்டே இனி எந்நாளும்‌ ப்ல 
ஆயிரம்‌ அடியார்களை ஆராதித்தல்‌ கூடும்‌ என்பதனை 
நாங்கள்‌ உறுதியாக உரைக்கின்றோம்‌.?? என்று கூறி 
ஞர்கள்‌. 

பரகாலர்‌ மஇழ்ச்சி மிக்கவராய்‌ அவர்கள்‌ வரலை 
எதிர்‌ நோக்கி அவ்வரசின்ழ்‌ -பதுங்கிக்கொண்டிருக்‌ 
தனர்‌... அங்கு வரும்‌ மணமக்கள்‌ முதலியவர்கள்‌ சூடிக்‌ 
கொண்டுள்ள மலர்‌ மாலைகளின்‌ ஈறுமணம்‌, நல்லார்‌ 
பால்‌ நல்லார்‌ சார்தல்போலப்‌ பரகாலர்பாற்‌ சென்று 
அவரை மகிழ்வித்தது. அவர்‌ அம்மணம்‌ வந்த வழியை 
“மறைவில்‌ இருந்து நோக்கினர்‌, அவ்‌ வழியில்‌ வரும்‌. 
அம்மணமக்கள்‌ முதலியவர்கள்‌ அணிந்திருக்கும்‌ அணி 
களில்‌ அமைந்துள்ள மணிகளின்‌ ஒளியின்‌ திரட்‌, 
மற்றொரு சூரியன்‌ அவ்வழியில்‌ தோன்‌ நியதுபோல 
அவருக்குத்‌ தோன்றியது. பரகாலர்‌ 4 சூரியன்‌ உதயம்‌ 
அவதற்குமுன்‌ அருணன்‌ உதயம்‌ ஆவதுபோல இச்சூரிய ல 
உதயத்திற்குமுன்‌ நறுமணம்‌ ஆசய அருணனஅ உதயம்‌ 
ஈமக்குப்‌ புலனாயிற்று, ஒற்றர்கள்‌ கூறிய படியே இப்‌: 
பொழுது வருவோரின்‌ அணிகளை நாம்‌ பெற்றுக்கொண் 
டால்‌ இனி நாம்‌ வழிப்பறி செய்தல்‌ வேண்டியிராத?? 
என்று எண்ணிக்கொண்டிருந்தனர்‌. அவர்‌ அங்ஙனம்‌ 
எண்ணிக்கொண்டிருக்கையில்‌ மணமக்களோரடு கூடிய 
அக்குழு அவ்வரசமரத்தின்‌ அருகில்‌ வந்அவிட்டது. 
உடனே பரகாலர்‌, வில்‌, வாள்‌, வேல்‌, தண்டு முதலிய - 
படைகளைக்‌ கொண்ட தம்முடைய அமைச்சர்களோடும்‌.. 
மற்றும்‌ பல வீரர்களோடும்‌ தாம்‌ ஒளி மிக்க வானினைக்‌. 
கையினில்‌ ஏந்தி, அக்குழுவினர்முன்‌ சென்று, அக்குழு 
வினரை நோக்கி, £ அன்புடையவர்களே ,.உங்கள்‌ அணி: 

5 


66 ஆம்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


கள்‌ முதலியவற்றை மானு ஒன்றும்‌ கூறாமல்‌ கொடுத்து 
விடுதல்வேண்டும்‌. இன்றேல்‌ உங்கள்‌ உயிர்கள்‌ எங்கள்‌ 
வாள்‌ முதலிய படைகளுக்கு இரையாய்விடும்‌ ? என்று 
கூறினர்‌. அக்குழுவின்‌ தலைவனாகிய மணமகன்‌ தன்‌ அணி 
களை எல்லாம்‌ களைந்து கொடுத்துவிட்டு, மற்றவர்களுக்கும்‌ 
அவர்‌ அவர்‌ அணிந்துள்ள அணிகளையும்‌ களைந்து 
கொடுத்தவிடும்படி கூறினன்‌. அவர்களும்‌ அவ்வாறே 
தாங்கள்‌ அணிந்துள்ள அணிகளை எல்லாம்‌ களைந்து 
கொடுத்துவிட்டார்கள்‌. பரகாலர்‌, எல்லாரும்‌ எல்லா 
அணிகளையும்‌ களைந்து கொடுத்துவிட்டார்களா ?? என்‌ 
பதை அறிய அக்குழுவினுட்‌ புகுந்து “எல்லாரையும்‌ 
தனித்தனி நோக்கலானார்‌. மணமகன்‌ ஒழிந்த மற்றவர்கள்‌ 
எல்லா அணிகளையும்‌ களைந்து கொடுத்துவிட்டிருத்தலை 
அறிந்தார்‌. ்‌ ஆனால்‌, மணமகனது வலக்கையின்‌ ஒரு 
விரலில்‌ மட்டும்‌ ஓர்‌ மணி ஆழி யிருத்தலைக்‌ கண்டு, “நீ 
இதனை ஏன்‌ கழற்றித்‌ தரவில்லை.”? என்று கேட்டார்‌. 
மணமகன்‌, “ஐய, இது கழற்ற இயலா ததா யிருக்்ற த.?? 
என்றான்‌. பரகாலர்‌, உடனே தம்‌ பற்களாற்‌ கடித்து 
அக்கைவிர லாழியைக்‌ கழற்றினர்‌.. மணமகன்‌, அதனைக்‌ 
கண்டு,% ££ நம்‌ கலியனோ?!?? என்றான்‌. பரகாலர்‌ மணமகளை 


* அது மூதற்பரகாலருக்குக்‌ கலியன்‌ என்றும்‌ பெயரும்‌ 
வழங்குவதாயிற்று, இப்பெயரைப்‌ பரகாலர்‌ தம்முடைய தரு 
மொழிகளின்‌ ஈற்றுப்‌ பாசுரங்களாகிய நாந்திச்‌ செய்யுட்களில்‌ 
மிகுதியாகக்‌ கூறியிறாக்கின்றார்‌.  அர்ஈர்ந்திச்‌ செய்யுட்களை 
கோக்கி அறிக, ஆனாற்‌ சில நாந்திச்‌ செய்யுட்களில்‌, * கலிகன்றி? 
என்‌ பதனையும்‌ தம்‌ பெயராக்‌ குறீத்துள்ளார்‌. அது இவர்‌ தம்மை 
அடைந்தவர்களுக்கு வரையறை இன்றிப்‌ பொருள்‌ வழக்‌ அவர்‌ 
கள்‌ கலியை (வறுமையை)ப்‌ போக்கிய ஈகையினால்‌ உண்டானது 
போலும்‌. இவர்‌ அத்தகைய ஈகையாளர்‌ என்பதனைக்‌ “காரார்‌ 
யுமற்கைக்‌ கலிகன்றி” (8-ம்‌ பத்து, 2.ம்‌ திருமொழி, பா. 10.) 
அனவும்‌, ££ ஆலிமன்‌ அருண்மாரி”” (4-ம்‌ பத்து, 3-ம்‌ திருமொழி, 
ஸா, 10, சானவும்‌, கற்றுர்‌ பரவு மங்கையர்கோன்‌ காரார்‌ 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 67 


நன்கு ரோக்கிவிட்டுப்‌, பிறகு தம்‌ பணியாளர்களை 
விளித்து, “£ இவ்வணிகளை ஒரு சுமையாகக்‌ கட்டி எடுத்‌ 
அக்கொள்ளுங்கள்‌.”? என்றனர்‌. 

பணியாளர்கள்‌ அவ்வணிகள்‌ அனை த்தையும்‌ சுமையா 
கக்‌ கட்டி எடுக்கப்‌ பார்க்க, அஃது அவர்களாற்‌ பெயர்க்க 
வும்‌ முடியா ததாயிருந்தது. பிறகு லெ வீரர்கள்‌ சென்று 
அதனை எடுக்க, அவர்களா லும்‌ ௮ஃது எடுக்க முடியாததா 
யிற்று. பின்பு அமைச்சர்கள்‌ அதனை எடுக்கப்‌ பார்த்தனர்‌. 
அவர்களாலும்‌ அதனை எடுக்க முடியவில்லை. பின்‌ பர 
காலர்‌ தாமே அதனை எடுக்க அவராலும்‌ ௮ஃ&த எடுக்க “ 
முடியாததாயிருந்தது. அதனாற்‌ பரகாலர்‌ இனம்‌ 
கொண்டு, மணமகனை தோக்கி, மறையவனே, இதனை 
நாங்கள்‌ எடுக்க முடியாத படி நீ ஏதோ மந்திரம்‌ செய்து 
விட்டனை. அம்மந்திரத்தை எனக்கு நீ கூறாவிடின்‌ என்‌ 
கைவாள்‌ உன்‌ உடலில்‌ மூழ்கிவிடும்‌.” என்றனர்‌ : மண 
மகன்‌, “ வீரனே, சனங்கொள்ளவேண்டா. அம்மத்தி 
ரத்தை உனக்குக்‌ கூறுகின்றேன்‌. அருகில்‌ வருக,”? என்று 
கூறியருளினன்‌. *பரகாலரும்‌ மணமகன்‌ அருகிற்‌ 
செல்ல, அம்மணமகன்‌ அவர்‌ செவியில்‌ மர்இிரற்கள்‌ 


எல்லாவற்றினும்‌ சிறந்ததும்‌, “அடியார்‌ படுதுயர்‌ 
யுயற்கை கலிகன்றி ட்‌ (5-ம்‌ பத்து, முதல்‌ திருமொழி, பா, 10.) 
எனவும்‌, “£ காரார புயல்தடக்கை கலியன ? (6-ம்‌ பத்து, 8-ம 


திருமொழி, பா. 10,) எனவும்‌ இவர்‌ அவ்வீற்றுப்‌ பாசுரம்களிற்‌ 
கூறியவற்றான்‌ அறிக, இ 

1. “ சிஷ்ட பரிக்கிரகமாம்‌. உத்கிருஷ்டதமமாகச்‌ சொல்லப்‌ 
படுகிற மூலமந்திரமான பெரிய திருமக்திரத்தை நரராயணனாய்த்‌ 
தனக்குத்தானே உயப்தேசித்துக்‌ கொண்ட இழவு தீரக்‌ கழிச்‌ 
சரையோடே தனத்தைக்‌ கொடுப்பாரைப்போலவே, * பெற்றதா.பி 
னும்‌ ஆயின செய்யும்‌ நலந்தரு சொல்லை நான்‌ கண்டுகோண்‌ 
டேன்‌” என்று தம்‌ வாயரரச்‌ சொல்லும்படி ஆழ்வாகுடைய வலத்‌ 
திருசெவியிலே உபதேடித்தருளி ? என்ற ஆருயிரப்‌ படி குரு 
ய்ரம்‌ பாராப்ரபாவத்‌ தொடரை எண்டு மோக்குக, 


68 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


ஆயினவெல்லாம்‌ நிலந்தரம்‌ செய்வதும்‌, அருளொடு 
பெருகிலம்‌ அளிப்பதும்‌, பெற்ற தாயினும்‌ ஆயின செய்‌ 
வதும்‌ ஆகிய தஇிருவெட்டெழுத்தினை உபதேூத்தருளி 
னன்‌. ஃ&மணமகளாகிய திருமாமகளும்‌ பரகாலருக்கு 
ஞானம்‌ உண்டாகும்படி திருமலர்க்‌ கண்களால்‌ அவரை 
நோக்கி அருள்‌ புரிக்தனள்‌. பிறகு அவர்கள்‌ அனைவரும்‌ 
மறைந்துவிட்டார்கள்‌. பாகாலருக்கு ஞானம்‌ உண்டா 
யிற்று. “ஆ ! என்னே வியப்பு? எம்பெருமானே, என்னை 
ஆட்கொள்ளக்‌ கருதி, மணவாளக்கோலம்‌ பூண்டு, 
குருவாகி வந்து, எனக்குத்‌ தன்‌ உயர்வொப்பில்லா த 
திருமந்திரத்தை உபதேசித்தருளினன்‌. அப்பரஞ்சுடர்‌ 
மூர்த்தியின்‌ திருமார்பில்‌ * அகலகில்லேன்‌ இறையும்‌? 
என்று அமர்ந்திருப்பவளும்‌ எல்லா உயிர்களுக்கும்‌ 
அன்னையும்‌ ஆகிய பிராட்டியும்‌ என்னைத்‌ தாயின்‌ 
இன்னருள்‌ சோன்ற நோக்கி அருள்‌ புரிக்கனள்‌.?? என்று: 
கூறி, அவர்கள்‌ பேரருளை எண்ணிப்‌ புகழ்ந்து, மதிழ்ந்து 
ஆடினர்‌. அவர்‌ கண்களினின்று அருவி என நீர்‌ பெரு 
இயது. தமது ஞானக்குறைவுகளையும்‌, அவர்களுடைய 
யும்‌, தாம்‌ பெற்ற மந்திரத்தின்‌ மேன்மையையும்‌ எண்ணி 
. எண்ணி மனங்கரைந்தனர்‌. அம்மர்திரத்தனிடத்தும்‌, 
அம்மர்திரத்தின்‌ பொருளினிடத்தும்‌ தமக்கு உண்டான 
. உள்ளடங்காத பேரன்‌ பினால்‌, 


எழுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 


1. வாடினேன்‌ வாடி வருக்தினேன்‌ மனத்தாற்‌ 
பெருந்தயர்‌ இடும்பை.பிற்‌ பிறந்து 


*, எ அருள்மாரி '”' என்னும்படி பெரிய பிராட்டியார்‌ அரு 
ளாலே உண்டான சக்கஞானக்கண்களாலே கண்டு, அநு வித்து,” 
என்ற ஆருயிரப்படி கு.ருப்சம்பரா ப்ரபாவத்‌ தொடர்மொழிகளை 
அண்டு நோக்குக, = 


புத்தகம்‌| திருமங்கை மன்னர்‌ 69 


கூடினேன்‌ கூடி யிளையவர்‌ தம்மோ 
டவர்தரும்‌ கலவியே கருதி 
ஓடினேன்‌ ஒட உய்வதோர்‌ பொருளால்‌ 
உணர்வெனும்‌ பெரும்பதம்‌ தெரிந்து 
காஉனேன்‌ நாடி நான்கண்டு கொண் மடன்‌ 
நாராயணா வென்னும்‌ நாமம்‌ (பா. 1) 
(பெரிய திருமொழி, முதற்பத்து, முதல்‌ திருமொழி.) 
என்௮ தொடங்கிப்‌ பத்துப்‌ பாசுரங்களைப்‌ பாடினர்‌. : 
அவற்றினின்று மற்றும்‌ ல பாசுரங்களை அடியிற்‌ 
காண்க, 
௮. “ சேமமே வேண்டித்‌ தீவினை பெருக்கித்‌ 
தெரிவைமார்‌ உருவமே மருவி 
ஊமனார்‌ கண்ட கனவிலும்‌ பழுதாய்‌ 
ஒழிந்தன கழிந்த அம்‌ காள்கள்‌ 
காமரை தாதை நம்முடை அடிகள்‌ 
தம்மடைம்‌ தார்மனத்‌ திருப்பார்‌ 
காமம்கான்‌ உய்ய நான்கண்டு கொண்டேன்‌ 
நாராய ணாவென்னும்‌ நாமம்‌, (பா 3.) 
4. * குலந்தறாம்‌ செல்வம்‌ தந்திடும்‌ அடியார்‌ 
படுதுயர்‌ ஆயின வெல்லாம்‌ 
நிலந்தரம்‌ செய்யும்‌. நீள்வீசும்‌ ப்ருளும்‌ 
அருளொடு பெருநிலம்‌ அளிக்கும்‌ 
வலந்தரும்‌ மற்றும்‌ தந்திடும்‌ பெற்ற 
தாயினும்‌ ஆயின செய்யும்‌ 
நலந்தரும்‌ சொல்லை நான்கண்டி கொண்டேன்‌ 
நாராய ணாவென்னும்‌ காமம்‌, (பா. 9,)- 
4, “ மஞ்சுலாம்‌ சோலை வண்டறை மாகீர்‌ 
மங்கையார்‌ வாட்கலி கன்றி 
செஞ்சொலால்‌ எடுத்த தெய்வகன்‌ மாலை 
இவை கொண்டு சிக்கெனத்‌ தொண்டீர்‌ 


70 ஆஜ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


துஞ்சும்போ தழைமின்‌ துயாவரின்‌ நினைமின்‌ 
துயரிலீர்‌ சொல்லினும்‌ நன்றாம்‌ 
நஞ்சுதான்‌ கண்டீர்‌ நம்முடை வினைக்கு 
நாராய ணாவென்னும்‌ நாமம்‌, (பா. 10). 


திருமங்கை மன்னர்‌ பதிகள்‌ தோறும்‌ சென்று பரமனைப்‌ 
பாடுதல்‌ 


கரகாலர்‌ ்‌ இங்கனம்‌ பாடியவுடன்‌ உலகத்துயிர்களுக்‌ 
கெல்லாம்‌ தர்தையாகிய இறைவன்‌, உலகத்தயிர்கட்‌ 
கெல்லாந்‌ தாயாய்‌ அருளோர்‌ வடிவு கொண்டாற்போல்‌ 
இலகும்‌ திருமாமகள்‌ தன்மார்பில்‌ பொலிந்து விளங்க, மின்‌ 
னற்கொடி தன்கண்‌ ஒளி விட்டு விளங்கப்பெற்ற கார்முகில்‌ 
பொன்மலைமீது இவர்ந்து விளங்கும்‌ தோற்றம்‌ போலக்‌ 
கருடன்மீது இவர்ந்து, நான்முகன்‌ முதலிய தேவர்கள்‌ 
புடைசூழ்ந்துவரப்‌, பரகாலருக்கு முன்‌ வானின்கண்‌ வர்‌ 
“தருளி, அவரை நோக்க, *£ என்‌ அன்பிற்கு உறைவிட 
மாகிய செல்வனே, உன்னுடைய சீரிய கூரிய தீஞ்சொல்‌ 
தமிழ்ப்‌ பாட்டுக்களைக்‌ கேட்பதில்‌ எனக்கு வேட்கை 
மிக்கது. உன்‌ இன்பத்தமிழ்ப்‌ பாட்டுக்களை நானும்‌ உன்‌ 
அன்னையாக திருமாமகளும்‌ கேட்டு மகிழ்வெய்தவும்‌, 
உலகத்து மக்கள்‌ கற்று உய்யவும்‌ திருப்பதிகளு க்‌ கெல்‌ 
லாம்‌ நீ சென்று பாடுவாயாக.?? என்று கூறியருளி 
மறைந்தனன்‌. பரகாலர்‌ “ எம்பெருமான்‌ திருவருள்‌ 
என்னே ? *வென்றியே வேண்டி வீழ்பொருட்‌ கிரங்கி, 
நின்றவா நில்லா நெஞ்சினை”? உடையவனாய்த்திரிந்த சற்றறி 
வினன்‌ ஆகிய என்னை ஆட்கொள்ளும்‌ பொருட்டு உலக 
அன்னை யாயெ பெரிய பிராட்டியுடன்‌ மணவாளக்கோலம்‌ 
பூண்டு வந்து, எனக்கு அஞ்னெவன்போல்‌ நடித்துத்‌, 
தானும்‌ பிராட்டியும்‌ அணிந்திருந்த அணிகளை யெல்லாம்‌ 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 71 


்‌ கழற்றிக்‌ கொடுத்ததே அன்றி, யசோதைப்பிராட்டி 
உரலிற்‌ கட்டிச்‌ சிறு கோல்‌ கொண்டு அடிக்க, அவ்வடி 
பட்டு, அழுதிறார்து ஏங்கிய எளிமையினும்‌ மிக்க எளிமை 
உடையவனாய்த்‌, தன்‌ கைவிரலாழியை யான்‌ பல்லாற்‌. 
கடித்து வாங்குதற்கு அஞ்சி, நடுங்கி, இணங்கி யிருப்பவன்‌ 
போல்‌ இருந்து, “ஈம்‌ கலியனோ?' என்று கூறியருளிய 
அவனுடைய அன்பின்‌ தன்மை என்‌ சொல்லிற்‌ சொல்லி 
அடங்குவதாகுமோ ? அன்றியும்‌ மயர்வறு மதிநலம்‌ 
உடையவராகிய திருக்குருகூரின்‌ செல்வர்‌ தருவாய்‌ 
மலர்க்தருளியனவாகிய “பாலேய்‌ தமிழர்‌ இசைகாரர்‌ 
பத்தர்‌ பரவும்‌” “அமா சுவை ஆயிரம்‌,” பாக்களை இனிது 
மடுத்த தன்‌ திருச்செவிகளால்‌ என்‌ புன்றமிழ்ப்‌ பாக்களை 
யும்‌ கேட்க விழைந்தனனே ! என்னே வியப்பு !! இதற்கு. 
அவனத பேரருள்‌ காரணமாகுமே அன்றி, வேறு கார 
ணம்‌ இன்ற” என்ற கூறி, அன்பினால்‌ தம்முடைய கண்‌ 
களின்‌ நீர்‌ அருவி எனப்‌ பெருகத்‌ தம்மை மறந்து நின்று, 
பிறகு தெளிந்து, * எம்பெருமான்‌ கட்டளையை யான்‌ 
புரியக்கடவேன்‌. அமைச்சர்களே, அன்புடைய வீரர்‌ 
களே, நான்‌ எம்பெருமான்‌ எழுந்தருளியிருக்கும்‌ பதி 
களுக்குச்‌ சென்‌ அ, அக்கார்முகில்‌ வண்ணனைச்‌ சேவித்துத்‌ 
தமிழ்க்கவிகள்‌ பாடிப்‌ போற்றி வருஇன்றேன்‌: நீங்கள்‌ 
இந்நாட்டு மக்களை இனிது காத்துக்கொண்டிருங்கள்‌.”” 
என்னு கூறினர்‌. அமைச்சர்கள்‌, “*எம்மிறைவரே, நாற்‌ 
களும்‌ உங்களுடன்‌ வந்து, உங்களுக்குத்‌ தொண்டு புரிய 
விரும்புகின்றோம்‌. ஆதலின்‌, தக்கார்‌ பிறரை இர்நாட்டி 
னைக்‌ காத்தற்கு, தாங்கள்‌ ஏற்படுத்தியருளு தல்‌ வேண்டும்‌.?? 
என்று கூறினார்கள்‌. அங்குப்‌ பரகாலருடன்‌ இருந்த 
மற்றை வீரர்களும்‌ அவ்வாறே கூறினார்கள்‌. பரகாலரும்‌. 


அவர்கள்‌ உறுதியாதிய விமைவை உணர்ந்து, 'அவர்கள்‌ 


72 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


கருத்துக்கு உடன்பட்டுத்‌. தக்காரை அர்நாட்டினைக்‌ 
காக்க ஏற்படுத்தி, அந்த அமைச்சர்கள்‌ முதலியவர்‌ களுட 
னும்‌ ! தம்முடைய மனைக்கிழா த்‌ இியா ராயெ குமுதவல்லியா 
ருடனும்‌ வடகாட்டை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. அமைச்‌ 
சர்களும்‌ மற்றை வீரர்களும்‌ அடியார்களுக்கு உரிய 
கோலம்‌ கொண்டவர்களாய்‌, அதனோடு வீரர்களுக்கு 
உரிய படைகளையும்‌ கொண்ட, “8 இராமன்‌ காட்டிற்‌ 
குச்‌ செல்கையில்‌ இலக்குமணன்‌ அப்பெருமானுக்குத்‌ 
தொண்டு செய்யத்‌ தான்‌ மட்டும்‌ அப்பெருமானுடன்‌ 
சென்றனன்‌. அப்பெருமானுடைய அ௮டியவராகிய இவருக்‌ 
கும்‌, இவருடைய மனைக்‌ கஇிழத்தியாருக்கும்‌ தொண்டு. 
செய்ய நம்முடைய மனைவியருடன்‌ செல்லச்கடவோம்‌ ? 
என்று சருதியோ? அன்றி, “காம்‌ இவருடன்‌ பல பதி 
களுக்கும்‌ சென்று இவர்களுக்குத்‌ தொண்டு புரிதலாலும்‌, 
அப்பதிசளில்‌ எழுந்தருளியுள்ள பரஞ்சுடர்‌ மூர்‌ த்தியைச்‌ 
சேவித்தலாலும்‌ நாம்‌ எய்தும்‌ பயனை ஈம்‌ மனைவியரும்‌ 
எய்தும்ப்டி செய்தல்‌ வேண்டும்‌? என்று எண்ணியோ? 
யாதோ தத்தம்‌ மனைவியருடன்‌ சென்றார்கள்‌. 
2ஆலிகாடர்‌ வடகாட்டில்‌ உள்ள பதிகளைச்‌ சேவிக்‌ 
கக்‌ கருதிச்‌ செல்கையில்‌ அரந்நெறியில்‌ உள்ள இருட்டினை, 
கோதாவரி என்னும்‌ ஆறுகளில்‌ நீராடிச்‌ சென்றனர்‌. 


1. “பின்பு திருமங்கையாழ்வாரும்‌ பத்கீஸஹிதமாய்‌ மந்தரிக 
னோடே புறப்பட்டுப்‌ பிகாக்கீ, க்ருஷ்ண, கோதாவரி நதிகளிலே 
இர்த்தமாட, ஸ்ரீ பதராசலத்தையும்‌, ஸிமஹாசலத்தையும்‌, கூர்ம 
கரதனையும்‌, ஸ்ரீ புருஷோத்தமனை யும்‌ ஸேவித்த,” என ஆருயிரப்‌ 
அடி, குருபரமபரா ப்ரடாவம்‌ என்னும்‌ தூலில்‌ உள்ள தொடர்‌ 
களை ஈண்டு நோக்குக. ' 


2. பரகாலருக்கு ஆலிநாடர்‌, திருமங்கை மன்னர்‌, திருமங்கை 
ஆழ்வார்‌, கலமன்‌, கலிகன்‌ றி என்னும்‌ திருப்பெயர்கள்‌ உண்டு, 
இவந்றை அவருடைய நாந்திச்‌ செய்யுட்களை கோக்கக்‌ காண்க, 


புத்தகம்‌ ] இருமங்கை மன்னர்‌ ்‌ 78 


அங்ஙனம்‌ அவர்‌ செல்கையில்‌ ஆங்காங்குப்‌ பலர்‌ அவசை 
யும்‌ அவருடன்‌ உள்ள மற்ற அடியார்களையும்‌ எதிர்‌ 
கொண்டுவந்து, பணிந்து, பல உபசாரங்களைப்‌ புரிந்தனர்‌. 
*திருமங்கை மன்னர்‌ இவ்வாறு சென்று, பரதகண்டம்‌ 
என்ற கூறப்படும்‌ இவ்விந்து தேயத்தின்‌ வட எல்லையாக 
விளங்குவதும்‌, ஆசியாக்‌ கண்டத்தில்‌ உள்ள மற்றை நாடு 
களின்று இவ்விர்து தேயத்தைத்‌ தனியாகப்‌ பிரிக்க 
எண்ணி நான்முகனால்‌ அமைக்கப்பட்ட ஒப்பரிய மதிற்‌ 
சுவர்போல்‌ விளங்குவ அம்‌, உலகில்‌ மற்றை எல்லா வரை 
களினும்‌ உயர்வானதும்‌, வான்‌ அளாவிய எண்ணரிய 
குவடுகளோடு கூடியதும்‌ ஆகிய இமயமலையை அஃ, 
அவவரைக்கண்‌ உள்ள “திருப்பீரிதி? என்னும்‌ பதியை 
அடைந்தனர்‌. 
அப்பதியில்‌ உள்ளவர்கள்‌ அவரையும்‌ அவர்‌ குழு 
-வினரையும்‌ எதிர்கொண்டுவந்து, அடிவணங்கிப்‌, பல வகை 
உபசாரங்களைச்‌ செய்து, அக்கோயிலுக்கு அவர்களை 
அழைத்துச்‌ சென்றார்கள்‌." பரகாலர்‌, அப்பதியில்‌ எழுந்‌ 
தீருளி உள்ள இறைவனைக்‌ கண்‌ குளிரச்‌ சேவித்து, உளங்‌ 
கொண்டு போற்றிக்‌, கண்ணீர்‌ மல்க ஆடி ஆடி, அகக்‌: 
கரைந்து, அப்பெருமானது போருளைப்‌ பல முறையும்‌ 
எண்ணியதனால்‌ தம்‌ மனத்துக்கண்‌ எழுந்த அன்பின்‌ 
பெருக்கு மனத்துள்‌ அடங்காது எழுதலால்‌, 
அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
“வாலி மாவலத்‌ தொருவன்‌ 
தடல்‌ கெட வரிசிலை வளைவித்தன்‌ 
ழஹேல காறுதண்ட டம்பொழில்‌ i 
இடம்பெற இருந்தல்‌ இம௰த்துன்‌ 
ஆலி மாமுகில்‌ அதிர்தர 
அருவரை அகடுற முகடேறிப்‌ 


TA ஆழ்வார்கள்‌ வசலாறு [முதற 
பீலி மாமயில்‌ நடஞ்செய்யும்‌ 
தடஞ்சுனைப்‌ பிரிதிசென்‌ றடைகெஞ்சே ?” 
என்று தொடங்கிப்‌ பத்துப்‌ பாசுரங்களைப்‌ பாடினர்‌. 
அப்பதிகத்தின்‌ ஈற்றுப்‌ பாசுரத்தை அடியிற்‌ காண்க. 
1 கரிய மாமுகில்‌ படலங்கள்‌ 
கிடந்தவை முழக்கிடக்‌ கனிறென்று 
பெரிய மாசுணம்‌ வரை யெனப்‌ 
மெயர்தரு பிரிதியெம்‌ பெருமானை 
வரிகொள்‌ வண்டறை பைம்பொழில்‌ 
மங்கையர்‌ கலியன்‌ தொலிமாலை 
அரிய இன்னிசை மாடுநல்‌ 
லடியவர்க்‌ கருவினை ௮டையாவே ?” 
(பெரிய திருமொழி, முதல்‌ பத்து 2-ம்‌ திருமொழி,)- 
திருமங்கை மன்னருடைய பாடல்களுள்‌, பெரும்‌ 
பான்மையன அவர்‌ எந்தப்‌ பதியைப்‌ பற்றிப்‌ பாடுனெ 
ரோ அந்தப்‌ பதி, குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, 
குறிஞ்சயேனும்‌ முல்லையேனும்‌ திரிந்தாகிய பாலை 
என்னும்‌ நிலங்களூள்‌ இர்நிலத்தைச்‌ சேர்ந்தது என்பதை . 
நன்கு விளக்குவனவாயிருக்கன்றன. இப்பதிகத்‌ திலேயே. 
அத்திறத்தினை, 
* ஆலி மாமுகல்‌ அதிர்தர 
அருவரை யகடுற முகடேறிப்‌ 
மீலி மாமயில்‌ நடஞ்செய்யும்‌ 


- தடஞ்சுனைப்‌ பிரிதிசென்‌ நடைகெஞ்சே.”” (பா, 1) 
எனவும்‌, 


1. இங்கனம்‌ திருமங்கை மன்னர்‌ முதலிய பெரியார்கள்‌ 
பதிகல்களின்‌ ஈற்றிற்பாடும்‌ செய்யுட்கள்‌ “ பயன்‌ கூறுவன ” 
எனவும்‌, *சாத்துப்பாட்டு எனவும்‌ கூறப்படும்‌. பொதுவின்‌ 
இங்கனம்‌ கால்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ முதலியன: அமைய தாலின்‌ 
ஈற்றில்‌ அந்நூல்‌ ஆசிரியராலேயே பாடப்படும்‌ செய்யுட்கள்‌ 
நாந்திச்‌ செய்யுட்கள்‌ எனப்படும்‌. 


புத்தகம்‌] .. திருமங்கை மன்னர்‌ 


விலங்கல்‌ போல்வன விறலிரும்‌ 
சினத்தன வேழங்கள்து யர்கடரப்‌ 
மிலல்கொள்‌ வாளெயித்‌ றரியவை 
திரிதரு பிரிதிசென்‌ றடை நெஞ்சே.” 
எனவும்‌, 
₹: கடிகொள்‌ வேங்கையின்‌ நறுமலர்‌ 
அமளியின்‌ மணியறை மிசைவேழம்‌ 
(டியி னேடுவண்‌ டிசைசொலத்‌ 
அயில்கொளும்‌ பிரிதிசென்‌ றடைநெஞ்சே.”” 
எனவும்‌, 
ஈ இறக்கி ஏனங்கள்‌ வளைமருப்‌ 
பிடந்திடக்‌ இடந்தரு கெரிவீசும்‌ 
பிறக்கு மாமணி அருவியொ 
டழிதரு பிரிதிசென்‌ நடைகெஞ்சே ” 
எனவும்‌, 
வரைசெய்‌ மாக்களி நிளவெதிர்‌ 
வளர்முனை அளைமிகு டக்க வள்‌ 
பிரச வாரிதன்‌ னிளம்பிடிக்‌ 
கருள்செயும்‌ பிரிதிசென்‌ றக்க 


எனவும்‌ வருவனவற்றால்‌ ௮ நிக. 


75 


(பா. 2) 


(மா. 8) . 


(பா. 4) 


(பா. 5): 


பிறகு திருமங்கை மன்னர்‌ வதரிக்குச்‌ சென்று 


இரண்டு திருமொழிகள்‌ . பாடினர்‌. அவற்றுள்‌, 


ஒவ்‌ 


வொன் றினின்‌ அம்‌ முதற்‌ பாசுரத்தையும்‌ ஈற்றுப்‌ பாசுரத்‌ 


தையும்‌ அடியிற்‌ காண்க. 


அறுசீர்க்கழிநெடில்டி ஆசிரிய விருத்தம்‌ 


முற்ற மூத்துக்‌ கோல்து ணேயா 
முன்னடி நோக்‌ கிவளைந்து 

இற்ற கால்‌ பால்‌ தள்ளி மெள்ள 
இருந்தங்கி ளையாமுன்‌ 


16 


ஆழ்வார்கள்‌ வரலாறு [முத்‌ 
பெற்ற தாய்போல்‌ வந்த பேய்ச்சி 
பெருமுலை யூடுயிரை 
வற்ற வாக்கி யுண்ட வாயான்‌ 
வதரிவ ணக்குதுமே. 
வண்டு தண்டேன்‌ உண்டு வாழும்‌ 
வதரிநெ டுமாலை 
கண்டல்‌ வேலி மங்கை வேந்தன்‌ 
கவியனொ லிமாலை 
கொண்டு தொண்டர்‌ மாடி யாடக்‌ 
கூடிடில்‌ நீள்விசும்மில்‌ 
அண்ட மல்லால்‌ மற்ற வர்க்கோர்‌ 
ஆட்சிய நியோமே, ம 
(முதற பத்து, 3-ம்‌ திருமொழி. பா. 1, 10.) 


எழுசீர்க்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
-ஏஎனமு னாகி யிருகில மிடந்தன்‌ 
நிணையடி யிமையவர்‌ வணங்கத்‌ 


' தானவ னாகம்‌ தரணியிற புரளத்‌ 


தடஞ்சிலை குனித்தவென்‌ றலைவன்‌ 
தேனமர்‌ சோலைக்‌ கற்பகம்‌ பயந்த 

தெய்வநன்‌ னறுமலர்‌ கொணர்ந்து 
வானவர்‌ வணங்கும்‌ கக்கை;பின்‌ கரைமேல்‌ 

வதரியாச்‌ சிராமத்துள்‌ ளானே, 


அருந்திரை மணிகீர்க்‌ கங்கையின்‌ கரைமேல்‌ 


. வதரியாச்‌ சிராமத்துள்‌ ளானைக்‌ 
- கருங்கடல்‌ முக்கீர்‌ வண்ணனை எண்ணிக்‌ 
கலியன்வா யொலிசெய்த பனுவல்‌ 
வ.ரஞ்செய்த ஐந்தும்‌ ஐந்தும்வல்‌ லார்கள்‌ 
வானவ ருலகுடன்‌ மருவி 
.இருங்கட லுலகை யாண்டுவெண் குடைக்£ழ்‌ 
இமையவ ராகுவர்‌ தாமே. 


(ஷூ பத்து, 4-ம்‌ திருமொழி, பா. 1, 10.) 


ரத்தகம்‌| திருமங்கை மன்னர்‌ ரத 


வதரியைப்‌ பற்றிய இரண்டு திருமொழிகளுள்‌, முதல்‌ 
திருமொழியில்‌ முதுமைப்‌ பருவத்தைப்‌ பற்றிக்‌ கூறியிருப்‌ 
பன நோக்குந்தோறும்‌ இன்பம்‌ பயப்பனவா யிருக்‌ 
கின்றன. அவற்றுள்‌, முன்‌ காட்டியதையன்றி மத்‌ 
ஜென்றை அடியிற்காண்க. 
முதுகு பற்றிக்‌ கைத்த லத்தால்‌ 
முன்‌ அனாரு கோலூன்‌ நி 
விதிர்வி திர்த்துக்‌ கண்சு ழன்‌ 
மேற்களைக்‌ கொண்‌ டிறாமி 
இதுவென்‌ னப்பர்‌ மூத்த வாவென்‌ 
றினையவர்‌ ஏசாமுன்‌ 
மதுவுண்‌ வண்டு பண்கள்‌ பாடும்‌ 
வதரிவ ணக்குதுமே, (பா. 2) 
வதரியைப்பற்றிய இரண்டாம்‌ திருமொழியில்‌ உள்ள: 
கங்கையின்‌ வர்ணனையையும்‌ ஈன்கு நோக்குக. 
பிறகு திருமங்கை மன்னர்‌ சாளக்கிராமத்துக்குச்‌ 
சென்று ஒரு திருமொழியும்‌, கைமி சாரணித்துக்குச்‌ 
சென்று ஒரு திருமொழியும்‌, சிங்கவேள்‌ குன்றத்துக்குச்‌ 
சென்ற ஒரு திருமொழியும்‌ பாடினர்‌. சிங்கவேள்‌ குன்‌ 
றத்தைப்‌ பற்றிப்‌ பாடிய திருமொழியின்‌ முதற்செய்யுளை 
யும்‌, ஈற்றுச்‌ செய்யுளையும்‌ அடியிற்‌ காண்க, 


அறுசீர்க்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
அங்கண்‌ ஞால மஞ்ச வாக்கோர்‌ 
ஆளரி யாயவுணன்‌ 
பொக்க தகம்‌ வள்ளு கிராந்‌ 
போழ்ந்தபு னிதனிடம்‌ 
பைங்கண்‌ ஆனைக்‌ கொம்பு கொண்டி 
பத்திமை யாலடிக்கழ்ச்‌ 


78 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


செக்கண்‌ ஆளி இட்டி றைஞ்சும்‌ 
சிக்கவேள்‌ குன்றமே. (பா. 1) 
செக்கன்‌ ஆளி இட்டி ழைஞ்சும்‌ 
சிக்கவேள்‌ குன்றுடைய 
எங்கள்‌ ஈச னெம்டீ ரானை 
இருந்தமிழ்‌ நூற்புலவன்‌ 
மங்கை ஆளன்‌ மன்னு தொல்‌£ர்‌ 
வண்டறை தார்க்கலியன்‌ 
செங்கை ஆளன்‌ செஞ்சொன்‌ மாலை 
வல்லவர்‌ தீதிலசே, (பா. 10) 
(முதற்‌ பத்த, 7-ம்‌ திருமொழி.) 


இத்திருமொழியில்‌ திருமங்கை மன்னர்‌ இங்கவேள்‌ 
குன்றத்தைப்‌ பற்றிக்‌ கூறியிருப்பனவற்றை நோக்கின்‌, 
அம்மலை குறிஞ்சி திரிந்த பாலை போலும்‌ என்று தோன்று 
கின்றது. அன்றியும்‌ அவற்றைக்‌ குறிஞ்சிக்கும்‌ பாலைக்‌ 
கும்‌ மயக்கம்‌ கூறுவன என்று கூறுதலும்‌ ஆம்‌ எனவும்‌ 
தோன்‌ அகன்றது. இவ்விரு கருத்துக்களுட்‌ பின்னதே 
வலியுடைத்து என்னலாம்‌. : அவற்றை அடியிற்‌ காண்க. 
மலைத்த செல்சாத்‌ தெறிந்த பூசல்‌ 
வன்துடி வாய்கடுப்பச்‌ 
சிலைக்கை வேடர்‌ தெழிப்ப முத 
சிக்கவேள்‌ குன்றமே. (பா. 2) 


ணை ன ளை அக 

1. இப்பாக்களுள்‌, நாலாம்‌ பாசுரத்தின்‌ முதல்‌ அடியில்‌ 

* பொன்‌ ' எனவும்‌, எட்டாம்‌ பாசுரத்தின்‌ முதல்‌ அடியில்‌ ₹ கனும்‌ * 
எனவும்‌, ஒன்பதாம்‌ பாசுரத்தின்‌ முதல்‌ அடியில்‌ “முதும்‌ ? 
எனவும்‌, ஓரசைச்‌ சீர்கள்‌ வந்துள்ளன. இங்கனம்‌ வருதலால்‌ 
என்பதனை யாப்பருங்கலக்‌ காரிகை, 6-ம்‌ சூத்திரத்தில்‌ * சை 
யேநின்றும்‌ ராம்‌” என்றதனாலும்‌, அதன்‌ 11-ம்‌ சூத்திரத்தில்‌ 
* உரிமையின்‌ கண்ணின்மை ஓரசைச்‌ ருக்குதாரண மே ? ; 


கூறிக்‌ காட்டிய உதாரணச்‌ சசய்புளானும்‌ அறிக, வ்‌ 


யுத்தகம்‌| _ திருமங்கை மன்னர்‌ தி 


ஓய்ந்த மாவும்‌ உடைந்த குன்றும்‌ 
அன்‌ றியும்‌ கின்றழலால்‌ 
தேய்ந்த வேயும்‌ அல்ல தில்லாச்‌ 
இங்கவேள்‌ குன்றமே.. (யா. 9) 
கவ்வு நாயும்‌ கழுகு முச்சிப்‌ 
போதொடு கால்சுழன்று 
தெய்வம்‌ அல்லாற்‌ செல்ல வொண்ணாச்‌ 
ஈக்கவேள்‌ குன்றமே. (பா, 4) 
நின்ற செந்தி மொண்டு சூறை 
நீள்‌ விசும்‌ பூடிரியச்‌ 
சென்று காண்டற்‌ கரிய கோயில்‌ 
- திங்கவேள்‌ குன்றமே. (பா. 5) 
சதரிந்த வே.பின்‌ முழையு ணின்று 
நீணெறி வாயுமுவை 
திரிந்த ஆனைச்‌ சுவடு பார்க்கும்‌ 
இங்கவேள்‌ குன்றமே, (பா, 6) 
கனை த்த தீயும்‌ கல்லு மல்லா 
வில்லுடை வேடருமாய்‌ 
.இனைத்த னையும்‌ செல்ல வொண்ணாச்‌ 
இய்கவேள்‌ குன்றமே. (பா. 7) 
காய்த்த வாகை நெற்றொ லிப்பக்‌ 
கல்லதர்‌ வேய்ங்கழையபோய்த்‌ 
தேய்த்த தயால்‌ விண்சிவக்கும்‌ 
இம்கவேள்‌ குன்றமே. (பா. 8) 
கெல்லி மல்கிக்‌ கல்லு டைப்ப்ப்‌ 
புல்லிலை யார்ந்ததர்வாம்ச்‌ 
சில்லி சில்லென்‌ ஜெல்ல ரத 
சங்கவேள்‌ குன்றமே, (பா.9) 
பின்பு திருமங்கை மன்னர்‌ தமிழ்‌ காட்டின்‌ வட 
எல்லையாய்‌ விளங்கும்‌ இருவேங்கடத்தை அடைந்து அவ 


80 ஆழ்வார்கள்‌ வரலைறு ம்‌ [ முதற்‌: 


வரையின்‌ கண்‌ எழுந்தருளியிருக்கும்‌ மலர்‌ மங்கை மணாள 
னாய ஒப்பில்‌ அப்பனைப்‌ பற்றி நான்கு திருமொழிகள்‌ 
பாடினர்‌. முறையே அவற்றின்‌ முதல்‌ இறுவாய்ப்‌ பாச 
ரங்களை அடியிற்‌ காண்க. 


எழுசீர்க்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
கொங்க லர்ந்தம லர்க்கு ருந்தமொ 
சித்த கோவலன்‌ எம்பிரான்‌ 
சங்கு தங்குத டங்க டல்துயில்‌ 
கொண்ட தாமரைக்‌ கண்ணினன்‌ 
பொக்கு புள்ளினை வாய்பி ளந்தபு 
ராணர்‌ தம்மிடம்‌ பொங்குகீர்ச்‌ 
செங்க ய்ல்திளைக்‌ குஞ்சு னைத்திரு 
வேங்க டம்மடை கெஞ்சமே. 
செய்க யல்திளைக்‌ குஞ்சு னைத்திரு 
வேங்க டத்துறை செல்வனை 
மங்கை யர்தலை வன்க விகன்றி 
வண்ட மிழ்ச்செஞ் சொல்‌ மாலைகள்‌ 
சங்கை யின்றித்த ரித்து ரைக்கவல்‌ 
லார்கள்‌ சஞ்சம தாகவே 
வங்க மாகடல்‌ வையக்‌ காவல 


சாகி வானுல காரள் வரே. 
(முதற்‌ பத்த, 8-ம்‌ திருமொழி, பா. 1, 10% 


கலித்துறை 
தாயே தந்‌ைத யென்றும்‌ தார 
மேகிளை மக்களென்றும்‌ 
நோயே பட்டொழிந்தேன்‌ உன்னைக்‌ 
_ காண்ப்தோர்‌ ஆசையினால்‌ 
வேயேய்‌ பூம்பொழில்‌ சூழ்விரை 
யார்திரு வேக்கடவா 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ - 1 


நாயேன்‌ வந்தடைந்தேன்‌ நல்கி 
யாளென்னைக்‌ கொண்டருளே. 
கண்ணா யேழுல குக்குயிர்‌ 
ஆயவெம்‌ கார்வண்ணனை 
விண்ணோர்‌ தாம்பர வும்பொழில்‌ 
வேங்கட வேதியனைத்‌ 
தண்ணார்‌ மாடங்கள்‌ சூழ்திரு 
த மம்கையர்‌ கோன்‌ கலியன்‌ 
பண்ணார்‌ பாடல்பத்‌ தும்பயில்‌ 
வார்க்கில்லை பாவங்களே. 
(முதற்‌ பத்து, 9-ம்‌ திருமொழி, யா, 1, 10). 
தரவு கொச்சகக்‌ கலிப்பா 
1கண்ணார்‌ கடல்கு ழிலக்கைக்‌ இறைவன்‌ நன்‌. 
திண்ண கம்பிளக்‌ கச்சரஞ்‌ செலவுய்த்தாய்‌ 
விண்ணோர்‌ தொழும்வேக்‌ கடமா மலைமேய 
அண்ணா அடியேன்‌ இடரைக்‌ களைபாயே, 
வில்லார்‌ மலிவேம்‌ கடமா ம&ைமேய 
மல்லார்‌ திரடோள்‌ மணிவண்ணன்‌ அம்மானைக்‌ 
கல்லார்‌ திரீடோள்‌ கலியன்‌ சொன்னமாலை 
வல்லாரவர்‌ வானவர்‌ ஆகுவர்‌ தாமே. 
(முதற்‌ பத்து, 10-ம்‌ திருமொழி, பா, 1, 10) 
ஆசிரியத்துறை 
வானவர்‌ தங்கள்‌ சிந்தை போலஎன்‌ 
கெஞ்ச மேயினி துவந்து மாதவ்‌, 
மானவர்‌ தங்கள்‌ சிந்தை யமர்ந்துறை 
கின்ற வெந்தை 


கானவ ரிடுகா ரஉற்புகை 
யோக்கு வேங்கடம்‌ மேவி மாண்குறள்‌, 


1, இத்திருமொழியுடன்‌ முதற்‌ பத்து முடிந்தது, அடுத்த. 
திருமொழி இரண்டாம்‌ பத்தின்‌ முதல்‌ திருமொழியாம்‌ என 
அறிக, 

6 


82 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


ஆனம்‌ தணற்‌ கின்றடி மைத்தொழில்‌ 
பூண்டாயே, 
மின்னு மாமுகில்‌ மேவ தண்திரு 
வேங்க டம்மலை கோயில்‌ மேவிய, 
- அன்ன மாய்நி கழ்ந்த அமரர்‌ பெருமானை, 
கன்னி மாமதில்‌ மங்கை யர்கலி 
கன்றி யின்தமி ழாலு ரைத்தஇம்‌, 
மன்னு பாடல்வல்‌ லார்க்கிட மாகும்‌ 
வானுலகே, 
(2-ம்‌ பத்து, புதல்‌ திருமொழி, பா, 1, 10.) 


இருவேங்கடத்தைப்‌ பற்றிய இக்கான்கு திருமொழி 
களுள்‌, இரண்டாம்‌ திருமொழியில்‌, குருதி பெருகப்‌ 
பிறரால்‌ தாக்கப்பட்டான்‌ ஒருவன்‌, வேந்தன்பாற்‌ சென்‌ அ, 


்‌ தன்‌ குறையைக்‌ கூறித்‌, கனது அதிலிற்‌ படிந்துள்ள செந்‌ 


நீர்க்‌ கறையைக்‌ காட்டுதல்போல, இருவினை களால்‌ தாக்கப்‌ 
பட்டுள்ள குறையைக்‌ கூறித்‌ தம்மனமாகிய ுஒலிற்‌ 
படிந்துள்ள அஞ்ஞான மாகிய செர்நீர்க்‌ கறையைக்‌ காட்டு 
வாராய்த்‌ திருமங்கை மன்னர்‌ பாடியிருக்கும்‌ பாசு 
ரங்கள்‌ நோக்கும்தோ அம்‌ ரெருப்பின்‌ கண்‌ இட்ட வெண்‌ 
ணெய்போல மன த்தைக்‌ கரைவிப்பனவாய்‌ இருக்கின்‌ றன. 
அவற்றுள்‌ முதலிற்‌ காட்டிய பாசுரத்தை யன்றி -மற்றுஞ்‌ 
இல பாசுரங்களை அடியிற்‌ காண்க. 

மானேய்‌ கண்மடவார்‌ மயக்கிற்‌ பட்டி மாகிலத்து 

கானே நானாவித நரகம்‌ புகும்பா வஞ்செய்தேன்‌ 

தேனேய்‌ பூம்பொழில்‌ சூழ்திரு வேலகட மா.£லைஎன்‌ 

ஆனாய்‌ வந்தடைர்‌ தேனடி யேனையாட்‌ கொண்டருளே. 
'கொன்றேன்‌ பல்லுமிரைக்‌ கூறிக்கோ ளொன்‌ நிலா மையினால்‌ 
என்றே னுமிரம்‌ தார்ககனி தாகவு ரைத்தறியேன்‌ 

குன்றேய்‌ மேக மதிர்குளிர்‌ மாமலை வேம்கடவா 

அன்றே வந்தடைம்‌ தேன்‌ உ யேனையாட்‌ கொண்டருளே, 


(1-ம்‌ பத்து, ஒன்‌ பதாம்‌ திருமொழி, பா, 2, 3.) 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 88 


இங்ஙனமே முதல்‌ திருமொழியிலும்‌ ஆரமும்‌ திருமொழி 
யினும்‌ கூறியிருக்கன்றனர்‌. அவற்றினின்‌ று ஒவ்வொரு 
பாசுரத்தை அடியிற்‌ காண்க, 


வென்றியே வேண்டி வீழ்பொருட்‌ இரங்க 
வேற்கணார்‌ கலவியே கருதி 

நின்றவா நில்லா நெஞ்சினை உடையேன்‌ 
என்செய்கேன்‌ கெடுவிசும்‌ பணவும்‌ 

பன்றியாய்‌ அன்று பாரகம்‌ ண்ட 
மாழியான்‌ ஆழியான்‌ அருளே 

கன்றநான்‌ உய்ய நான்கண்டு கொண்டேன்‌ 
நாராய ணாவென்னும்‌ நாமம்‌. 


/ i (1-ம்‌ பத்து, முதல்‌ சரும, 4) 


இடும்பையால்‌ அடர்ப்புண்‌ டடுமினோ சதிஸ்‌, 
்‌ நறிரந்தவர்க்‌ கல்லையே என்று 
கெடுஞ் சசொலால்‌ மறுத்த நீசனேன்‌ அம்தோ 
நினைக்‌ கிலேன்‌. வினைப்பயன்‌ றன்னை. 
கடுஞ்சொலார்‌ கடியார்‌. காலனார்‌ தமராற்‌ 
சடுவதோர்‌ கொடுமிறைக்‌ சஞ்சு 
நடுவ்கோன்‌ வந்துன்‌ திருவடி. அடைந்தே 
கைமிசா ரணியதது ளெந்தரய்‌, 


. (1-ம்‌ பதத, 6-ம்‌ இரு அமீர்‌ 


பின்பு திருவெவ்வுளுரை அடைந்து இ 
யும்‌, பின்‌ திருவல்லிக்சேணியைச்‌ சார்ந்து 
யைச்‌ சேவித்து ஒரு திருமொழியும்‌, அதன்‌ விறகு -தி 


_ மலைக்குச்‌ சென்று நீர்‌ வண்ணனைச்‌ சேவித்து ஒருமொட 
யும்‌ பாடினர்‌. . பின்னர்த்‌ , திருக்கடன்‌ ம்‌ ம்‌ 


அடைந்து தல சய்னத்திறைவனைச்‌ சேவித்து இட்‌ ட 


திருமொழிகள்‌ பாடினர்‌. அவற்றின்‌ முதல்‌ இறுவரய்ப்‌ 
பாசுரங்களை அடியிற்‌ காண்க, 


ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதத்‌ 


எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
பாராய துண்டுமிழ்ந்த பவளத்‌ தூணைப்‌ 
படுகடலில்‌ அமுதத்தைப்‌ பரிவாய்‌ ண்ட 
ரானை எம்மானைத்‌ தொண்டர்‌ தல்கள்‌ 
சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தக்க ரும்பினைப்‌ 
போரானைக்‌ கொம்பொகஃத்த போரேற்‌ நினைப்‌ 
புணர்மருதம்‌ இறகடந்த ரொற்கூன்‌ நினைக்‌ 
காரானை இடர்கடிந்த கற்ப கத்தைக்‌ 
கண்‌ டதுநான்‌ கடன்‌ மல்லைத்‌ தலச யனத்தே, 
படநாகத்‌ தணேகிடந்தன்‌ றவுணர்‌ கோனை ப்‌ 
படவெகுண்டு மருதிடைபோய்ப்‌ பழன வேலித்‌ 
சடமார்ந்த கடன்மல்லைத்‌ தலசய னத்துத்‌ 
தாமரைக்கண்‌ அயிலமர்ந்த தலைவர்‌ தம்மைக்‌ 
ஈடமாரும்‌ கருங்களிறு வல்லான்‌ வெல்போர்க்‌ 
கலிகன்றி ஒலிசெய்த இன்பப்‌ பாடல்‌ 
திடமாக இவையைந்தும்‌ ஐந்தும்‌ வல்லார்‌ 
தீவினையை முதலரிய வல்லார்‌ தாமே, 
(2-ம்‌ பத்த 5-ம்‌ திருமொழி, பா. 1, 10) 
தரவு கொச்சகக்‌ கலிப்பா 
கண்ணாத வாளவுணர்‌ இடைட்புககு வானவரைப்‌ 
பெண்ணாக அமதாட்டம்‌ பெருமானார்‌ மருவினிய 
தண்ணார்ந்த கடன்‌ மஃ்லைத்‌ தலசயனத்‌ துறைவாரை 
எண்ணாதே யிருப்பாரை இறைம்பொழுதும்‌ எண்ணோமே, 
கடிகமழு நெடுமருகில்‌ கடன்மல்லைத்‌ தலசயன த்‌ 


்‌ த௲களடி யேஙினை யும்‌ அடியவர்கள்‌ தம்மடியான்‌ 
' வடி கொணெடு வேல்வலவன்‌ கலிகன்றி ஓலிவல்லார்‌ 


மு&கொணெடு மன்னவர்தம்‌ முதல்வர்முதல்‌ ஆவாரே, 
(2-ம்‌ பத்து, 6-ம்‌ திருமொழி, பா. 1, 10) 
பின்பு திருவிடவெர்தையைச்‌ சார்ந்து சித்தியக்கலி 


யாணப்‌ பெருமானைச்‌ சேவித்து ஒரு திருமொழி பாடி 


னார்‌. 
காண்க. 


அதன்‌ முதல்‌ இறுவாய்ப்‌ பாசுரங்களை அடியிற்‌ 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 85 


எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌. , :, 
இவளும்வெண்‌ மதிபோல்‌ திருமுகத்‌ தரிவை 
செழுங்கடல்‌ அமுதினிற்‌ பிறந்த 
அவளும்நின்‌ ஆகத்‌ திருப்பதும்‌ அறிந்தும்‌ 
ஆகிலும்‌ ஆசைவி டாளால்‌ 
குவளையம்‌ கண்ணி கொல்லியம்‌ பாவை 
சொல்லுநின்‌ தாணயம்‌ திருந்த 
இவளைஉன்‌ மனத்தால்‌ என்னினைக்‌ திருந்தாய்‌ 
இடவெந்தை எந்தைபி ரானே. 
அன்னமு மீனும்‌ ஆமையும்‌ அரியும்‌ 
ஆயவெம்‌ மாயனே அருளாய்‌ 
என்னுமின்‌ தொண்டர்க்‌.கன்னருள்‌ புரியும்‌ 
இடவெந்தை எந்தைபி ரானை 
மன்னுமா மாட மங்கையர்‌ தலைவன்‌ 
மானவேற்‌ கலியன்வாய்‌ ஒலிகள்‌ 
பன்னிய பனுவல்‌ பாடுவார்‌ நாளும்‌ 
பழவினைப்‌ பற்றறுப்‌ பாரே. 
்‌ (2-ம்‌ பத்து, 7-ம்‌ திருமொழி, பா, 1, 10) 
இத்திருமொழியில்‌ தலைவனைப்‌ பிரிந்த தலைவியின்‌ 
வருத்தத்தைக்‌ கண்டு நற்றாய்‌ வருந்திக்‌ கூறுதலாகிய 
அறை அ௮மைந்திருக்கின்ற து. 
பிறகு திருமங்கை மன்னர்‌ திரு அட்டபுயகரம்‌ 
என்னும்‌ பதியை அடைந்து, ஆதிகேசவப்‌ பெருமானைச்‌ 
சேவித்து ஒரு திருமொழி பாடினர்‌. அதன்‌ இரண்‌ 
டாம்‌ பாசுரம்‌, தமிழ்‌ மொழியில்‌ இவர்க்கு உள்ள பற்றை 
யும்‌ நன்குமதிப்பையும்‌ - தெரிவிப்பதாய்‌ இருக்கின்றது. 
ஆதலின்‌, அதன்‌ முதல்‌ இறுவாய்ப்‌ பாசுரமும்‌ அடியில்‌ 
தரப்படுகின்றன; காண்க. 
எண்சீர்க்‌ கழிதெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
வெந்திறல்‌ வீரரில்‌ வீரா ஒப்பார்‌ 
வேதமு ரைத்திமை யோர்வ ணக்கும்‌ 


86 


௬ இ *இப்பதி திருக்கச்சியைச்‌ சேர்த்த பதிகளுள்‌ ஒன்று. 


ஆழ்வார்கள்‌ வரலாறு 


செந்தமிழ்‌ பாடுவார்‌ தாம்வ ணங்கும்‌ 
தேவரி வர்கொள்தெ ரிக்க மாட்டேன்‌ 
வந்துகு றளூரு வாய்கி மிர்ந்து 
மாவலி வேள்வியில்‌ மண்ண எந்த 
அந்தணர்‌ போன்றிவர்‌ ஆர்கொல்‌ என்ன 
அட்டபு யகரத்‌ தேனென்‌ ராரே, 
மன்ன வன்‌ தொண்டையர்‌ கோன்வ ணக்கும்‌ 
நீண்முடி மாலை வயிர மேகன்‌ 
தன்வலி தன்புகழ்‌ சூழ்ந்த கச்சி 
*அட்டபு யகரத்‌ தாதி தன்னைக்‌ 
கன்னிகன்‌ மாமதிள்‌ மங்கை வேந்தன்‌ 
காமரு சீர்க்கலி கன்றி குன்றா 
இன்னிசை யால்சொன்ன செஞ்சொல்‌ மாலை 
ஏத்தவல்‌ லார்க்கடம்‌ வைகும்‌ தமே. 


[மு தற்‌ 


(2-ம்‌ பத்து, 8-ம்‌ திருமொழி, பா. 2, 10.) 


இத்திருமொழியில்‌, தலைவி தோழிக்கு அறத்தொடு 
நிற்றலாயெ துறை அ௮மைந்திருக்கின்றது. இதில்‌ அமைந்‌ 
இருக்கும்‌ துறை, தோழி *யாசே இவர்‌? இவர்‌ மனத்த 
எண்ணம்‌ யாது? என்று கூறுதலாம்‌ என்றலுமாம்‌. 


பின்பு பரமேச்சுர விண்ணகரம்‌ என்னும்‌ கோயிலை 
அடைந்த, அதில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ பரமபத நா தனைச்‌ 
சேவித்து, ஒரு திருமொழி பாடினர்‌. அதன்‌ முதல்‌ இறு 


வாய்ப்‌ பாசுரங்களை அடியிற்‌ காண்க. 


எழுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 


சொல்லுவன்‌ சொற்பொருள தானவையாய்ச்‌ சுவையூ 


ஜெலிகாற்‌ தழுந்தோத்‌ றமுமாய்‌ 
கல்லரன்‌ நான்முகன்‌ நா ரணனுக்‌ கடந்தான்‌ 
தடஞ்சூழ்க்‌ தழகா யகச்சிப்‌ 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 87 


பல்லவன்‌ வில்லவன்‌ என்‌ றுலகில்‌ பலராய்ப்‌ 
பலவேந்தர்‌ வணங்கு கழல்‌ 

பல்லவன்‌ மல்லையர்‌ கோன்‌ பணிந்த 

. பரமேச்‌ சுரவிண்‌ ணகர மதுவே. 

பார்மன்னு தொல்புகழ்ப்‌ பல்லவர்கோன்‌ பணிந்த 
பரமேச்‌ சுரவீண்‌ ணகர்மேல்‌ 

கார்மன்னு நீள்வயல்‌ மக்கையர்தம்‌ தலைவன்‌ 
கலிகன்‌ றிகுன்றா தரைத்த 

சிர்மன்னு செந்தமிழ்‌ மாலைவல்லார்‌ திருமா 
மகள்தன்‌ அருளால்‌ உலகில்‌ 

தேர்மன்ன ராயொலி மாகடல்சூழ்‌ செ முமீர்‌ 
உலகாண்டு திகழ்வர்‌ களே, 


(2-ம்‌ பத்து, 9-ம்‌ திருமொழி பா. 1, 10.) 

பின்னர்த்‌ தருக்கோவலூரை அடைந்து ஒரு திரு 
மொழி பாடினர்‌. அதன்‌ பின்பு திரு அ௮யிந்திரபுரத்தை 
அடைந்து ஒரு திருமொழி பாடினர்‌. அதிலிருந்து 
மூன்றாம்‌ பத்துத்‌ தொடங்குகின்றது. அதன்‌ முதல்‌ இறு 


வாய்ப்‌ பாசுரங்களை அடியிற்‌ காண்க. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 

இருந்தண்‌ மாநிலம்‌ ஏன ம 

தாய்வளை மருப்பினி லகத்தொடுக்கிக்‌ 
கருந்தண்‌ மாகடற்‌ கண்டுயீன்‌ 

றவனிடம்‌ கமலகன்‌ மலர்த்தேறல்‌ 
அருந்தி இன்னிசை முரன்றெழும்‌ 

அளிகுலம்‌ பொதுளியம்‌ பொழிலூடே 
செருந்தி நாண்மலர்‌ சென்‌ றணைம்‌ 

அழிதரு திருவயிந்‌ திரபுரமே. 
மூவ ராகிய ஒருவனை , 

மூவுல குண்டுமிழ்க்‌ தளந்தானை த்‌ 
"தவர்‌ தானவர்‌ சென்றுசென்‌ 

திறைஞ்சத்தண்‌ திறாவயிம்‌ திரபுரத்து 


$8 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


மேவு சோதியை வேல்வல 
வன்கலி கன்‌ நிவி ரித்துரைத்த 
பாவு தண்டமிழ்ப்‌ பத்திவை 
பாடப்‌ “வங்கள்‌ பயிலாவே. 

(3-ம்‌ பத்து, முதல்‌ திருமொழி, பா. 1, 10.) 
இச்திருமொழியில்‌ இவர்‌ வயல்‌ நிலத்தைப்‌ பாடியவை 
இன்ப வளம்‌ அமைந்தனவாய்‌ இருக்கின்றன. அவற்றுட்‌ 
சிலவற்றை அடியிற்‌ காண்க. 

வரைச்சாரல்‌; 
மின்னு மாதவிப்‌ பந்தலில்‌ 
பெடைவரப்‌ பிணியவிழ்‌ கமலத்துத்‌ 
தென்ன வென்றுவண்‌ டின்னிசை 
முரல்தரு திருவயிக்‌ திரபுரமே. (பா. 2) 
வரைச்சாரல்‌, 
மொய்கொள்‌ மாதவீ சண்பக 
முயம்கிய முல்லையம்‌ கொடியாடச்‌ 
செய்ய தாம்ரைச்‌ செரும்பணை 
திகழ்தரு திருவயிந்திர புரமே, (பா. 38) 
மிடைந்து, 
சாறு கொண்டமென்‌ கரும்பீளம்‌ 
கழைதகை வீசும்புற மணிநீழல்‌ 
சேறு கொண்டதண்‌ பழனம்‌ 
தெழில்திகழ்‌ தருவயிம்‌ திரபுரமே. (யா, 4) 
யொன்மலர்‌ திகழ்வேங்கை, 
கோய்கு செண்பகக்‌ கொம்பினில்‌ 
குதிகொடு குரக்னெம்‌ இரைத்தோடித்‌ 
தேன்க லந்ததண்‌ பலங்கனி 
துகர்தரு திருவயிம்‌ திரபுரமே. (பா. 5) 
மணி வரைகீழல்‌, 
அன்ன மாமல ரரவிந்தத்‌ 
தமளியிற்‌ பெடையொடும்‌ இனிதமரச்‌ 
செந்கெ லார்கவ ரிக்குலை த ்‌ 
வீசுதண்‌ திருவயிம்‌ திரபுரமே, (பா. 7) 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 89 


பின்பு திருமங்கை மன்னர்‌ தில்லைத்‌ திருச்சித்திர 
கூடத்தை (சிதம்பரத்தை) அடைந்து, கோவிந்தராசனைச்‌ 
சேவித்து இரண்டு திருமொழி பாடினர்‌. அவற்றுள்‌, 
முதல்‌ திருமொழியின்‌ முதல்‌ இறுவாய்ப்‌ பாசுரங்களை அடி 
யிற்‌ காண்க. 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
ஊன்வாட வண்ணா தயிர்கா வலிட்‌ 
டுடலிற்‌ மீரியாப்‌ புலனைந்து கொந்து 
தாம்வாட வாடத்‌ தவஞ்செய்ய வேண்டா 
தமதா மையோ ருலகாள கிதமீர்‌ 
கானாட மஞ்ஞைக்‌ கணமாட மாடே 
கயலா டுகா னீர்ப்பழனம்‌ புடைபோய்‌ 
தேனாட மாடக்‌ கொடியா டுதில்லைத்‌ 
திருச்சித்திர.கூடம சென்றுசேர்‌ மின்‌ களே. 
சீரார்‌ பொழில்சூழ்க்‌ தழகா யதில்லைத்‌ 
திருச்சித்‌ தரகூடத்‌ துறைசெககண்‌ மாலுக்கு 
ஆராத வுள்ளத்‌ தவர்கேட்‌ டுவப்ப 
அ௮லைநீ ருலகுக்‌ கருளே புரியும்‌ 
காரார்‌ புயற்கைக்‌ கலிகன்‌ றிகுன்றா 
ஒலிமா லையோரொன்‌ பதொ டான்றும்‌ வல்லார்‌ 
பாரார்‌ உலகம்‌ அளந்தான்‌ அடிக்கீழ்‌ ்‌ 
பலகார லநிற்கும்‌ படிவாழ்வர்‌ தக்க * 
(8-ம்‌ பத்து, 2-ம்‌ திருமொழி, பா. 1, 10.) 
பிறகு திருமங்கை மன்னர்‌ சீகாழியை அடைந்தனர்‌. 
அவர்‌ புறப்பட்டுச்‌ செல்கையில்‌ அவருடன்‌ செல்லும்‌ 
அடியவர்கள்‌ * நரலு கவிப்பெருமாள்‌ வந்தார்‌, நம்‌ “கலியர்‌ 
வந்தார்‌, ஆலி நாடர்‌ வந்தார்‌, கொங்குமலர்க்‌ குழலியர்‌ - 
வேள்‌ வந்தார்‌, மங்கை வேந்தர்‌ வந்தார்‌, பரகாலர்‌ வந்தார்‌; 
என்று விருதூதிச்‌ செல்வார்கள்‌. அவ்வாறே அவவடி . 
யவர்கள்‌ அங்கும்‌ திருமங்கை மன்னருக்குமுன்‌ விரு 
தூதிச்‌ செல்ல, அப்போது திருஞான சம்பந்தருடைய 


90 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


அடியவர்களிற்‌ இலர்‌ அங்கு வந்தார்கள்‌. அவர்கள்‌ 
திருமங்கை மன்னரை நோக்கி, “எங்கள்‌ சம்பந்தப்‌ 
பெருமாள்‌ இருக்கும்‌ இடத்தில்‌, நீர்‌ காலு கவிப்பெரு 
மான்‌ என்று விருதூதிச்‌ செல்லுதல்‌ தகாது? என்று 
கூறினார்கள்‌. திருமங்கைமன்னர்‌, “£ உங்கள்‌ சம்பந்தப்‌ 
பெருமாளை யாம்‌ காணவேண்டும்‌. நீங்கள்‌ சென்று 
எமது கருத்தினை. அவருக்கு உணர்‌ த்துமின்‌ ?? என்றருளி 
னர்‌. அவர்கள்‌ அவ்வாறே திருமங்கை மன்னர்‌ கருத்‌ 
தைத்‌ திருஞான சம்பந்தருக்குத்‌ தெரிவிக்கச்‌ சென்றார்‌ 
கள்‌. பிறகு திருமங்கை மன்னர்‌ தம்முடைய அமைச்சர்‌ 
களை ரோக்டி, “எனக்கு எம்பெருமான்‌ திருஉருவம்‌ 
எதிரில்‌ இருந்தால்‌ அன்றி வாக்கு இனிது உண்டாகாது, 
ஆதலின்‌, நீங்கள்‌ இப்பதியில்‌ உள்ள வைணவர்‌ யாரேனும்‌ 
தம்முடைய ஆராதனத்திற்கு வைத்திருக்கும்‌ எம்பெரு 
மான்‌ படி.வச்கை வேண்டிப்‌ பெற்றுக்கொண்டு வம்மின்‌ ?? 
்‌ என்றருளிச்‌ செய்தனர்‌. அப்பொழுது அங்குத்‌ இரு 
மங்கை மன்னரைச்‌ சேவிக்க வந்திருந்தவராயெ ஒரு 
வைணவ மூதாட்டியார்‌ திருமங்கை மன்னரை நோக்கச்‌ 
“சுவாமீ, அடியேன்‌ இறுகுடிலில்‌ அடியேனுடைய ஆரா 
தனையை ஏற்க எழுந்தருளியிருக்கும்‌ வெண்ணெய்‌ 
உண்ட தாடாளனைத்‌ தங்கள்‌ திருமுன்‌ கொணர்ந்து 
கொடுக்கின்‌ றேன்‌. தாங்கள்‌ கவலையுறல்‌ வேண்டா 7? 
. என்று கூறி, விரைந்து தம்‌ இல்லம்‌ சென்று தம்‌ ஆரா 
. தனைக்கு உரிய அத்தாடாளன்‌ படிவத்தைக்‌ கொணர்ந்து 
கொடுத்தனர்‌. 

அதன்பிறகு திருஞான சம்பந்தமுடைய அடியார்‌ 
கள்‌ வந்து, திருமங்கை மன்னரை நோக்‌இத, * தங்களை 
எங்கள்‌ சம்பந்தப்‌ பெருமாள்‌ காண விழைகின்‌ றனர்‌”? 
என்றார்கள்‌. உடனே திருமங்கை மன்னர்‌ தம்‌ அடியார்‌ 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 91: 


களுடன்‌ திருஞான சம்பந்தர்‌ இடத்திற்குச்‌ சென்றரு- 
ளினர்‌. திருஞான சம்பந்தர்‌ அவரைக்‌ கண்டவுடன்‌ 
எதிர்கொண்டு வந்து, உபசரித்துத்‌, தக்க இருப்பிடம்‌ 
அமைப்பித்து, அதில்‌ வீற்றிருக்கச்‌ செய்து, தாமும்‌ 
அருகில்‌ வீற்றிருந்து, சிறிது நேரம்‌ அவருடன்‌ அளவளா 
விப்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌. பிறகு திருஞான 
சம்பந்தர்‌ திருமங்கை மன்னரை நோக்கி, “: அரும்புலச்‌ 
செல்வரே, தங்கள்‌ வாக்கினின்னு வரும்‌ அருங்கவி 
அமுதினைப்‌ பருக என்‌ செவிகள்‌ விழைகின்றன ?? 
என்றார்‌. திருமங்கை மன்னர்‌, “ அன்பிற்‌ சிறந்த ஞானச்‌ 
செல்வரே, தங்கள்பால்‌ வந்த எனக்கு, தாங்களே முதலில்‌ 
தங்கள்‌ கவியமுதமாகிய விருந்தினை அளித்தல்‌ முறைமை. . 
யாகும்‌?? என்றனர்‌. திருஞான சம்பந்தர்‌ அதற்கு. 
இணங்க ஃஒரு பதிகம்‌ பாடினர்‌. திருமங்கை மன்னர்‌. 
அதனைக்‌ கேட்டுத்‌ திருஞான சம்பந்தரைப்‌ பல படியாகப்‌ 
பாராட்டிவிட்டு, முன்‌ வைணவ மூதாட்டியார்‌ அளித்த: 
தாடாளன்‌ படிவத்தை எதிரில்‌ இருக்க. வைத்துக்கொண்டு. 
ஒரு திருமொழி பாடினர்‌. அதினின்றும்‌ சல பாட்டுக்‌: 
களை அடியிற்‌ காண்க, 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
ஒருகு.றளாய்‌ இருகிலமூ வடிமண்‌ வேண்டி 
உலகனைத்தும்‌ ஈரடியால்‌ ஒடுக்கி ஒன்றும்‌ 
தருகவென மாவலியைச்‌ சிறையில்‌ வைத்த 
தாடாளன்‌ தாளனைவீர்‌ தக்க ஒர்த்தி 
அருமறைமின்‌ திரள்நான்கும்‌ வேள்வி ஐந்தும்‌ 
அம்கம்கள்‌ அவையாறும்‌ இசைகள்‌ ஏழும்‌ 
தெருவில்மலி வீழாவளமும்‌ சிறக்கும்‌ காழிச்‌ 
சீராம விண்ணகரே சேர்மினீரே.. (பா. 1): 
* திருஞான சம்பந்தர்‌ அப்போது. பாடிய பதிகம்‌ இது எனக்‌ 
குறிக்கப்பட்டிலது. மேலும்‌ இவ்வரலாற்றுக்‌ குறிப்புச்‌ சைவ: 
நூல்களில்‌ காணப்படவுமில்லை. 


92 ஆம்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


பைங்கண்விறற்‌ செம்முகத்து வாலி மாளப்‌ 

ப்டர்வனத்து கவந்தனொடும்‌ படையார்‌ திண்கை 
வெங்கண்விரல்‌ விராதனுக விற்குனித்த 

விண்‌ ணவர்கோன்‌ தாளணைவீர்‌ வெற்புப்போலும்‌ 
அங்கமுக மாளிகைமேல்‌ ஆடம்‌ கூறும்‌ 

அடியிடையார்‌ முகக்கமலச்‌ சோதி தன்னால்‌ 
திங்கள்முகம்‌ பனிபடைக்கும்‌ அழகார்‌ காழிச்‌ 

சீராம விண்ணகரே சேர்மி னீரே. (பா. 6) 
மீறைதங்கு சடையானை வலத்தே வைத்துப்‌ 

பிரமனைத்தன்‌ உந்தியிலே ததாற்றுவித்துக்‌ 
கறைதங்கு வேற்றடங்கண்‌ திருவை மார்பில்‌ ' 

கலந்தவன்தாள்‌ ௮ணைகிற்பீர்‌ கமுகீ£ கூடித்‌ 
துழைதங்கு கமலத்துத்‌ துயின்று கைதைத்‌ 

தோடாரும்‌ பொதிசோற்றுச்‌ சுண்ணம்‌ நண்ணிச்‌ 
சிறைவண்டு களிபாடும்‌ வயலகசூழ்‌ காழிச்‌ 

சீராம விண்ணகரே சேர்மி னீரே. (பா. 9) 
செங்கமலத்‌ தயனனைய மறையோர்‌ காழிச்‌ 

சீராம விண்ணகமென்‌ செங்கண்‌ மாலை 
அய்கமலத்‌ தடவயல்சூழ்‌ ஆலி நாடன்‌ 

அருண்‌ மாரி ௮ரட்டமுக்க அடையார்‌ சீயம்‌ 
கொக்குமலர்க்‌ குழலியர்வேள்‌ மச்கை வேந்தன்‌ 

கொற்றவேற்‌ பரகாலன்‌ கலியன்‌ சொன்ன 
சங்கமுகத்‌ தமிழ்மாலை பத்தம்‌ வல்லார்‌ 

தடங்கடல்சூழ்‌ உலகுக்கு த்‌ தலைவர்‌ தாமே. (பா. 10) 

(8-ம்‌ பத்து 4-ம்‌ திருமொழி.) 


திருஞான சம்பந்தர்‌ ௮த்திருமொழியை (பதிகத்தைக்‌ 
கேட்டு உவகை மிகுந்து, “* வென்றிவேல்‌ தடக்கையும்‌, 
விழுப்புலச்‌ செல்வமும்‌ வாய்ந்த அறிஞரே, * நாற்கவிப்‌ 
பெருமான்‌ ? என்னும்‌ சிறப்புப்பெயர்‌ தங்களுக்கே 
உரியது ஆகும்‌. முற்றவப்‌ பயனாக அன்பின்‌ உறை 
யுளாய்‌ அமைந்த மனத்தினராகிய தங்களுடன்‌ அளவளா 
வித்‌ தங்கள்‌ அருங்கவி யமுதினைப்‌ பருகி மஒழ்வுறும்‌ 


புத்தகம்‌] . திருமங்கை மன்னர்‌ 93 


பேற்றினைப்‌ பெற்றேன்‌. .இதனிற்‌ சிறந்த இன்பம்‌ 
யாதுளது? என்றனர்‌. திருமங்கை மன்னர்‌, “நான்‌ 
மறையோரும்‌, செந்தமிழ்‌ வாணரும்‌ புகழ்‌ ஞானச்‌ செல்‌ 
வரே, அன்பிற்‌ இறந்த அறிஞராயெ தங்கள்‌ சுவியமுதைப்‌ 
பருகிப்‌, பின்‌ என்‌ கவிகளைத்‌ தங்கள்‌ செவிகளில்‌ ஏற்‌ 
- பிக்கும்‌ பேற்றினைப்‌ பெற்ற என்‌ முன்னை த்‌ தவமே இறந்த 
தவமாகும்‌. தங்களுக்கும்‌ வேறு பதிகளுக்குச்‌ செல்ல 
வேண்டிய கடமை இருக்கும்‌. எனக்கும்‌ அவ்விதக்‌ 
கடமை உண்டு, ஆதலின்‌, விடை கொள்கின்றேன்‌ ? 
என்று கூறித்‌ இருஞானசம்பர்தரிடம்‌ விடைபெற்றுக்‌. 
' கொண்டு திருவாலியை நோக்கிச்‌ சென்றனர்‌. 

இருஞான சம்பந்தர்‌, தம்முடைய திருக்கூட்டத்‌ 
தில்‌ உள்ள அடியார்களை நோக்கி, “்‌ அன்பர்களே, 
இன்று நாம்‌ கண்ட திருமங்கை மன்னர்‌ மாண்பார்‌ 
பல கலை உணர்வினாலும்‌ ஞானத்தினைும்‌ யாவரும்‌ புகழ்‌ 
தற்கு உரிய சிறப்பினை உடைய பெரியராவர்‌. அவர்‌ 
வீரத்திலும்‌ ஒப்புயர்வு அற்றவர்‌. அத்தகைய அவர்‌ 
ஈம்முடன்‌” பேசுகையில்‌ தம்‌ வீரச்சிறப்பினை முற்று மறந்து, 
அன்பினையே ஈம்பால்‌ காட்டி, அவர்‌ கூறிய இன்மொழி 
கள்‌ நாம்‌ என்றும்‌ கருதூதற்கு உரியனவாய்‌ இருக்‌ 
இன்றன. . அவருடன்‌ பேசிக்கொண்டிருந்த பொழுது,. 
இன்பம்‌ விளைக்கும்‌ பொழுதாய்‌ இருந்தது. அவருடைய 
பாட்டின்‌ சொல்‌ வளமும்‌ பொருள்‌ வளமும்‌ மனத்தைக்‌ 
கவரக்கூடியனவாய்‌ இருக்கின்றன. அவை என்றும்‌ 
என்னால்‌ மறககக்‌ கூடியன வல்ல ”” என்று கூறினர்‌. 

பிறகு திருமங்கை மன்னர்‌, திருவாலியை அடைந்து 
மூன்று திருமொழிகள்‌ பாடினர்‌. அவற்றுள்‌, ஒவவொன்‌ 
றிலு முள்ள முதல்‌ இறுவாய்ப்‌ பாசுரங்களை அடியிற்‌: 
காண்க. 


இக்‌ 


ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


ஆசிரியத்‌ துறை 
வந்து னதடி யேன்மனம்பு குந்தாய்பு குந்ததற்‌ பின்வ ணங்கும்‌, 
சிந்தனைக்‌ கனியாய்‌, திருவேஎன்‌ ஆருயிரே, 
அந்த ளிரணி யார சோக னிளந்த ளிர்கள்‌ கலந்த வையெக்கும்‌ 
செந்தழல்‌ புரையும்‌ திருவாலி யம்மானே... 


புல்லிவண்‌ டறையும்பொ ழில்புடை சூழ்தென்‌ னாலி யிருந்த 
மாயனை 

கல்லின்‌ மன்னுதிண்‌ டோள்கலி யனொலி செய்த 

நல்ல வின்னிசை மாலை நாலுமோரைந்து மொன்றும்‌ 


வல்ல ராயுரைப்‌ பார்க்‌ ட மாகும்வா னுல2க, 


(3-ம்‌ பத்து, 5-ம்‌ இருமொழி, பா. 1, 10.) 
தரவு கொச்சகக்‌ கலிப்பா 
தூவீரிய மலராழக்கித்‌ துணையோடும்‌ பிரியாதே 
பூவிரிய மதுநுகரும்‌ பொறிவரிய சிறுவண்டே 
இவிரிய மறைவளர்ச்கும்‌ புகழாளர்‌ திருவாலி 
ஏவரிவெஞ்‌ சிலையானுக்‌ கென்னிலைமை உரையாயே, 
மையிலங்கு கருங்குவளை மருங்கலரும்‌ வயலாலி 
நெய்யிலங்கு சுடராழிப்‌ படையானை நெடு மாலைக்‌ 
கையிலங்கு வேற்கலியன்‌ கண்டுமைத்த தமிழ்மாலை 
ஐயிரண்டு மிவைவல்லார்க்‌ கமுவினைகள்‌ அடையாவே, 
(3-ம்‌ பத்து, 6-ம்‌ திருமொழி, பா, 1, 10.) 


கலித்துறை 
கள்வன்‌ கொல்‌ யானறி யேன்கரி யானொரு ட 
வள்ளிம ருக்குலென்‌ றன்மட மானினைப்‌ போதவென்று 
வெள்ளிவ ளைக்கைபற்‌ நப்பெற்ற தாயரை விட்டகன்று. 
அள்ளலம்‌ பூக்க ழனிஅ௮ணி யாலிபு குவர்கொலோ. 


தாய்மனம்‌ நின்றிரம்‌ கத்தனி யேநெடு மால்கணையாப்‌ 
போயின பூங்கொடி யாள்பன லாலி புகுவ ரென்று 


காய்சின வேற்கலி யன்‌ ஒலி செய்தமிழ்‌ மாலைபத்தும்‌ 


மேவிய நெஞ்சுடை யார்தஞ்ச கோன்து விண்ணுலகே, 
(3-ம்‌ பத்து, 7-ம்‌ திருமொழி, பா, 1, 10.) 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 95 


திருமங்கை மன்னர்‌ பின்னர்‌ நாங்கூரைச்‌ சார்ந்த 
மணிமாடக்‌ கோயிலை அடைந்து, நந்தா விளக்காகிய 
பெருமானை உள்ளம்‌ குளிரச்‌ சேவித்து, வணங்கி, ஒரு 
திருமொழி பாடினர்‌. அதன்‌ முதல்‌ இறுவாய்ப்‌ பாசுரங்‌ 
களை அடியிற்‌ காண்க. 
எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
நந்தா விளக்கே அளத்தற்‌ கரிபாய்‌ 
. நாராயணனே கருமா முகில்போல்‌ 
எந்தாய்‌ எமக்கே அருளாய்‌ எனநின்‌ 
நிமையோர்‌ பரவும்‌ இடமெத்‌ திசையும்‌ 
-கந்தா ரமந்தேன்‌ இசைபா டமாடே 
களிவண்‌ டுமிழற்‌ றகிழல்‌ துதைந்து 
மந்தா கின்று மணமல்‌ குநாங்கூர்‌ 
மணிமா டக்கோயில்‌ வணக்கென்‌ மனனே. 
வண்டார்‌ பொழில்‌ சூழ்ந்‌ தழகா யநாம்கூர்‌ 
மணிமா டக்கோயில்‌ நெற்மா லுக்கென்றும்‌ 
தொண்டா யதொல்சீர்‌ வயல்மங்‌ கையர்கோண்‌ : 
கலியன்‌ னெலிசெய்‌ தமிழ்மா லைவல்லார்‌ 
கண்டார்‌ வணங்கக்‌ களியா னைமீதே 
கடஃசூ முலகுக்‌ கொருகா வலராய்‌ 
விண்டோப்‌ நெடுவெண்‌ கூடைநீ ழலின்‌ &ழ்‌ 
விரிநீ ருலகாண்‌ டுவிரும புவரே, 
(3-ம்‌ பத்து, 8-ம்‌ தருசமாழி, பா. 1, 10.) 
திருமங்கை மன்னர்‌ பிறகு நாங்கூரைச்‌ சேர்ந்த (2) 
வைகுந்த விண்ணகரம்‌, (8) அரிமேய விண்ணசரம்‌, (4) 
திரு, த்தேவனார்‌ தொகை, (5) திருவண்புருடோ த்தமம்‌, (6) 
திருச்செம்பொன்‌ செய்கோயில்‌, (7) திருத்தெற்றியம்பலம்‌ 
(8) திருமணிக்கூடம்‌, (9) திருக்காவளம்பாடி, (10) திரு 
வெள்ளக்குளம்‌, (11) - திருப்பார்த்தன்பள்ளி என்னும்‌ 
(செவிலித்தாய்‌ தலைவியின்‌ தன்மையைத்‌ தலைவனுக்குக்‌ 
கூறியது. 


96 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


திருப்பதிகளில்‌ எழுந்தருளியுள்ள எம்பெருமானைச்‌ 
சேவித்து ஒவ்வொரு பதியினும்‌ ஒவ்வொரு திருமொழி 
யைப்‌ பாடினர்‌. பின்னர்‌, திருவிந்தஞர்‌ , வெள்ளியங்குடி , 
புள்ளம்பூதர்குடி, கூடலூர்‌, திருவெள்ளறை என்னும்‌ பதி 
களைச்‌ சேவித்து, அவற்றுள்‌ ஒவ்வொரு பதிக்கும்‌ ஒவ்‌ 
வொரு திருமொழி பாடினர்‌. பின்பு பொன்னிபொன்னி 
என்று உலகத்தவர்‌ போற்றும்‌ காவிரியாற்றின்‌ இடையில்‌, 
குடதிசை முடியை வைத்துக்‌ குணதிசைபாதம்‌ நீட்டி, 
வடதிசை பின்பு காட்டிக்‌, தென்‌ இசை இலங்கை நோக்கக்‌ 
கடல்‌ நிறக்‌ கடவுள்‌ எர்தை அரவணையில்‌ மலர்க்கண்‌ 
அயின்றருளும்‌ திருக்கோலத்தைக்‌ கண்களும்‌ மனமும்‌. 
குளிரச்‌ சேவித்து, கண்மலரின்‌ நின்று நீர்மல்க, ஆடி 
ஆடி ௮கங்கசைர்து அவ்வருளாள னுடைய இசை பாடிப்‌ 
பாடி*'அரங்கவோ, ௮மலவோ” என்று கூவிக்‌ கூவிப்‌ 
போற்றி ஐர்து திருமொழிகள்‌ பாடினர்‌. 

அவற்றுள்‌, ஜம்வு முதல்‌ இறுவாய்ப்‌ 
பாசுரங்களை அடியிற்‌ காண்க, 


கலித்துறை 
உந்தி மேல்நான்‌ முகனைப்படைத்‌ 
தானுல குண்டவன்‌ 
எந்தை பெம்மான்‌ இமையோர்கடா 
“*தைக்கிடம்‌ என்பரால்‌ 
சந்தி னாடு மணியுங்கொழிக்‌ 
கும்புனற்‌ காவிரி i 
அந்தி போலும்‌ கிறத்தார்வயல்‌ 
சூழ்தென்ன ரங்கமே. 
அல்லி மாதர்‌ அமருந்திரு 
மார்வன ரக்கத்தைக்‌ 
கல்லின்‌ மன்னு மதிள்மக்கையர்‌ 
கோன்கலி கன்றிசொல்‌ 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ டட 


நல்லி சைம்மா இகள்காலிரண்‌ 
டும்மிரண்‌ டும்முடன்‌ 
வல்ல வர்தாம்‌ உலகாண்டுபின்‌ 
வானுல காள்வசே. 
(5-ம்‌ பத்து, 4-ம்‌ திருமொழி, பா, 1, 10.), 


அறுசீர்க்கழிநெடிலடி, ஆசிரிய விருத்தம்‌ 
வெருவாதாள்‌ வாய்வெருவி வேங்கடமே 
வேங்கடமே என்கின்‌ ரூளால்‌ 
மருவாளால்‌ என்குடங்கால்‌ வாணெடும்கண்‌ 
துயில்‌ மறந்தாள்‌ வண்டார்‌ கொண்டல்‌ 
உருவாளன்‌ வானவர்தம்‌ உயிராளன்‌ 
ஒலிதிரைநீர்ப்‌ பெளவம்‌ கொண்ட 
திருவாளன்‌ என்மகளைச்‌ செய்தனகள்‌ 
எங்ஙனம்நான்‌ சந்திக்‌ கேனே. 
சேலுகளும்‌ வயல்புடைசூழ்‌ திருவரம்கத்‌ 
தம்மானைச்‌ சிம்தை செய்த 
நீமைலர்க்‌ கண்மடவாள்‌ நிறைவழிவைத்‌ 
தாய்மொழிந்த அதனை கேரார்‌ 
காலவேல்‌ பரகாலன்‌ கலிகன்றி 
யொலிமாலை கற்று வல்லார்‌ 
மாலைசேர்‌ வெண்குடைக்‌€ழ்‌ மன்னவராய்ப்‌ 
'பொன்னுலூல்‌ வாழ்வர்‌ தாமே. 
(5-ம்‌ பத்து, 5-ம்‌ திருமொழி, பா. 1, 10.) - 
தரவு கொச்சகம்‌ 
கைம்மான மழகளிந்றைக்‌ கடத்கிடந்த கருமணியை 
மைம்மான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை 
எம்மானை எனக்கென்றும்‌ இனியானைப்‌ பனிகாத்த 
அம்மானை யான்‌ கண்ட தணிநீர்த்தென்‌ னரங்கத்தே, 
ஆமருவி நிரைமேய்த்த அணியரங்கத்‌ தம்மானைக்‌ 
காமரு£ர்க்‌ கலிகன்றி ஓலிசெய்த மலிபுகழ்சேர்‌ 
காமருவு தமிழ்மாலை காலிரண்டோ கரண்‌ டினையும்‌ 
தாமருவி வல்லார்மேல்‌.சாராத வீினைதானே, .. 
(5-ம்‌ பத்து, 6-ம்‌ திருமொழி, பர. 1, 10.) 
7 


98 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


திருமங்கை மன்னர்‌ தருவரங்கத்து இறைவனாற்‌ 
கவரப்பெற்ற மனத்தினராய்‌, அப்பதியில்‌ சல நாட்கள்‌ 
தற்கியிருக்து, பின்பு திருப்பேர்‌, நந்திபுர விண்ணகரம்‌ 
என்னும்‌ பதிகளை அடைந்து அப்பதிகளுள்‌ ஒவ்வொன்றி 
னும்‌ ஒவ்வொரு திருமொழி பாடியருளினர்‌. பிறகு திரு 
விண்ணகரம்‌ என்னும்‌ பதியை அடைந்து அப்பதியில்‌ 
எழுந்தருளியுள்ள உப்பிலிஅப்பனை மனம்‌ குளிரச்‌ 
சேவித்து மூன்று திருமொழிகள்‌ பாடினர்‌. பின்பு திரு 
ஈறையூரை அடைர்து, அப்பதியில்‌ ஈம்பிக்கை நாச்சியா 
ருடன்‌ எழுந்தருளியிருக்கும்‌* ஈம்பி * தாய்‌ நினைந்த கன்றே 
ஓக்கத்‌ தன்னை நினைக்கச்‌ செய்து” இவர்‌ திரு உள்ளத்தைக்‌ 
கவர்ந்து கொண்டமையால்‌ இவர்‌ கண்களில்‌ நீர்மல்க 
மனம்‌ உருகி ஈம்பியைப்பற்றிப்‌ பத்துத்‌ திருமொழிகள்‌ 
பாடினர்‌. அவற்றின்‌ முதல்‌ இறுவாய்ப்‌ பாசுரங்களை 
ஈண்டுக்‌ காட்டின்‌ மிகப்‌ பெருகுமாகலின்‌, ௮வற்றினின்‌ று 
இல பாசுரங்கள்‌ மட்டும்‌ காட்டப்படுகன்றன. 

இவர்‌ ஈறையூரைப்பற்றிப்‌ பாடிய பத்துத்‌ திருமொழி 
களுள்‌ முதல்‌ திருமொழியில்‌ முதுமைப்‌ பருவத்தின்‌ . தன்‌ 
மையைப்பற்றிக்‌ கூறும்‌ திறம்‌ கோக்கும்தோறும்‌ இன்பம்‌ 
அல்கல்‌. குட முன்‌ அவற்றுட்‌ சிலவற்றை அடியிற்‌ 
காண்க. 

கலித்துறை 
கண்ணும்‌ சுழன்று பீளையோ 
மீணைலக்‌ தேங்கிலல்‌ 
பண்ணின்‌ மொழியார்‌ பையக 


டமினென்‌ தைமுன்‌. . (யா. 1) 
கொக்குண்‌ குழலார்‌ கூடியி 

ருந்துசி சித்துகீர்‌ 
இக்கென்‌ இருமி எம்பால்வந்த 

தென்றிக ழாதமுன்‌. (பா. 2) 


* (7-ம்‌ பத்து, 3-ம்‌ திருமொழி, பா. 2). 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 99. 


இவற்றுள்‌ நகைச்சுவையும்‌ அமைந்திருக்கின்றது. மூன்‌ 
மும்‌ திருமொழியுள்‌ செங்கட்‌ சோழனைப்‌ பற்றி இவர்‌ கூறி 
யிருப்பவை நோக்கற்கு உரியனவாகும்‌. அவற்றை அடியிற்‌ 
காண்க. 
எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
வம்பவீழும்‌ செண்பகத்தின்‌ வாசமுண் டு 
மணிவண்டு வகுளத்தின்‌ மலர்மேல்‌ வைகும்‌ 
செம்மியன்கோச்‌ செங்கணான்‌ சேர்ந்தகோயில்‌ 
திருநறையூர்‌ மணிமாடம்‌ சேர்மின்‌ களே. (யா, 1) 
உழும்செறுவில்‌ மணிகொணர்ந்து கரைமேல்‌ சிந்தி 
உலகெல்லாம்‌ சந்தனமும்‌ அகிலும்‌ கொள்ளச்‌ 
செழும்பொன்னி வளம்கொடுக்கும்‌ சோழன்‌ சேர்ந்த 
திருநறையூர்‌ மணிமாடம்‌ சேர்மின்‌ களே, (பா, 2) 
கவ்வைமா களிறுக்தி விண்ணி ஏற்றக்‌ 
கழல்மன்னர்‌ மணிமுடிமேல்‌ காகம்‌ ஏறத்‌ 
தெய்வவாள்‌ வலங்கொண்ட சோழன்‌ சேர்ந்த 
திருகறையூர்‌ மணிமாடம்‌ சேர்மின்‌ களே. (பா. 9) 
வெங்கண்மா களிறுந்தி விண்ணி ஏற்ற 
விறல்மன்னர்‌ திறலழிய.வெம்மா உய்த்த 
செங்கணான்‌ கோச்சோழன்‌ சேர்ந்த கோயில்‌ 
திருகறையூர்‌ மணிமாடம்‌ சேர்மின்‌ களே, (பா, 4) 
இவர்‌ இத்திருமொழியின்‌ ஈற்றுப்‌ பாசுரத்தில்‌ தம்‌ 
மைப்பற்றிக்‌ கூறுவன ஈன்கு நோக்கற்கு உரியனவாகும்‌. 
அவற்றை அடியிற்‌ காண்க. 
“பொய்ம்மொழியொன்‌ நில்லாத மெய்ம்மை ஆளன்‌ 
புலமங்கைக்‌ குலவேந்தன்‌ புலமை ஆர்ந்த 
அம்மொழிவாய்க்‌ கலிகன்‌ றி இன்பப்‌ பாடல்‌” 
(6-ம்‌ பத்து, 6-ம்‌ திருமொழி,;) 
இத்திருமொழியின்‌ பாசுரங்களின்‌ ஈற்றுச்‌ சீர்கள்‌ 


“களே'என ஓரசைச்‌ சீரால்‌ ௮மைந்திருக்கன்றன. இவ 


109 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதத்‌ 


ருடைய பாசுரங்களுள்‌ சிலவற்றுள்‌, ஓரசைச்‌ சீர்கள்‌ 
அமைந்துள்ளன. 

ஏழாம்‌ திருமொழியின்‌ பாசுரங்களின்‌ பின்‌ இரண்‌ 
டடிகளில்‌ இவர்‌ மரு தநிலத்தை வருணித்திருக்கும்‌ பகுதி 
கள்‌ ஈன்கு ரோக்கற்கு உரியனவாகும்‌. அவற்றை அடியிற்‌ 
காண்க, 

அறுசீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
வேளும்‌ சேயும்‌ அனையாரும்‌ வேற்க ணாரும்‌ பயில்வீதி 
நாளும்‌ விழவி னொலியோவா நறையூர்‌ நின்ற நம்பியே, - 
ர்‌ : (பா. 1) 
பனிசேர்‌ முல்லைப்‌ பல்லரும்பப்‌ பானல்‌ ஒருபால்‌ கண்காட்ட 
கனிசேர்‌ கமல முகங்காட்டும்‌ நறையூர்‌ நின்ற நம்மீயே, 

(பா, 2) 
புள்ளார்‌ புறவில்‌ பூங்காவி புலன்கொள்‌ மாதர்‌ கண்காட்ட 
கள்ளார்‌ கமல முகக்காட்டும்‌ நறையூர்‌ கின்ற நம்பியே, 

்‌ (பா, 8) 
களியா வண்டு கள்ளுண்ணக்‌ காமர்‌ தென்றல்‌ அலர்தூற்ற 
களிர்வாய்‌ முல்லை மறுவலிக்கும்‌ நறையூர்‌ நின்ற ஈம்மியே 

பள்ளிக்‌ கமலத்‌ திடைப்பட்ட (பா. 4) 
பகுவாய்‌ அலவன்‌ முகம்கோக்கி 
நள்ளி ஊடும்‌ வயல்சூழ்ந்த 
கறையூர்‌ நின்ற கம்மீயே. (பா, 6) 
இவற்றுள்‌ இரண்டாம்‌ பாசுரத்தின்‌ அடிகளிலும்‌, 
மூன்றாம்‌ பாசுரத்தின்‌ அடிகளிலும்‌ திணைமயக்கம்‌ கூறப்‌ : 
பட்டுள்ள அ. 

“£பனிசேர்‌ முல்லை பல்லரும்ப? என்றதும்‌, “புள்ளார்‌ 
புறவில்‌ பூங்காவி புலன்கொள்‌ மாதர்‌ கண்காட்ட? என்ற 
அம்‌ மருதத்திணையோடு முல்லைத்‌ இணை மயங்கியதாம்‌ என 
அறிக. அன்றியும்‌ ஆறாம்‌ பாசுரத்தின்‌ அடிகளில்‌, “பள்ளிக்‌ 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 101 


கமலத்‌ திடைப்பட்ட பருவாய்‌ அலவன்‌ முகம்‌ நோக்க, 
தள்ளி ஊடும்‌? என்று மருதத்திணைக்கு உரிய உரிப்‌' 
பொருளாதிய ஊடல்‌ ஈண்டின்மேல்‌ வைத்துக்‌ கூறப்பட்‌ 
டிருத்தலையும்‌ நோக்குக. இங்கன மே ஆரும்திருமொழியின்‌ 
பாசுரங்களிலும்‌ மருதநிலத்தையும்‌ காவேரி யாற்றையும்‌ 
இவர்‌ வருணித்திருப்பன நன்கு நோக்கற்கு உரியன 
வாகும்‌, 

பிறகு திருச்சேறையை அடைந்து சாரநாதனைச்‌ 
சேவித்து ஒரு திருமொழி பாடினர்‌. பின்பு இருவழும்‌ 
தாரை அடைசர்து ஆமருவியப்பனைச்‌ சேவித்து ஐந்து திரு 
மொழிகள்‌ பாடினர்‌. பின்‌ இறுபுலியூர்‌, கண்ணமங்கை 
என்னும்‌ பதிகளை அடைந்து ஒவ்வொரு பதிக்கும்‌ ஒவ்‌ 
வொரு திருமொழி பாடினர்‌. பின்பு திருக்கண்ணபுரத்தை 
அடைந்து, செளரிராசனைச்‌ சேவித்து நான்கு திருமொழி 
கள்‌ பாடிப்‌ பின்‌ தலைவனைப்‌ பிரிந்த தலைவி இரங்கலாக 
ஒரு திருமொழி பாடி மீண்டும்‌ திருக்கண்ணபுரத்தைக்‌ 
குறித்து ஐந்து திருமொழிகள்‌ பாடினர்‌. 


(இதனோடு 8-ம்‌ பத்து முற்றிற்று.) 


பின்பு திருக்கண்ணங்குடி, திருப்புல்லாணி, திருக்‌ 
குறுங்குடி, இருவல்லவாழ்‌ முதலிய பகுதிகளை அடைந்து 
இருவுறைமார்பனைச்‌ சேவித்துத்‌ திருமொழிகள்‌ பாடிப்‌, 
பின்பு திருமாலிருஞ்சோலை மலையில்‌ அழகனைச்‌ சேவித்து 
இரண்டு திருமொழிகள்‌ பாடினர்‌. அவற்றுள்‌ ஒன்‌ 
றினின்றும்‌ முதல்‌ இறுவாய்ப்‌ பாசுரங்களை அடியிற்‌ 


காண்க, 


102 ஆற்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


எழுசீர்க்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
முந்துற வுரைக்‌ கன்‌ விரைக்குழல்‌ மடவார்‌ 
கலவியை விடுதடு மாறல்‌ 
அந்தரம்‌ ஏழும்‌ அலைகடல்‌ எழும்‌ 
ஆயவெம்‌ மடிகடம்‌ கோயில்‌ 
சந்தொடு மணியும்‌ ௮ணிமயில்‌ தழையும்‌ 
தழுவிவம்‌ தருவிகள்‌ நிரந்து 
வந்திழி சாரல்‌ மாலிருஞ்‌ சோலை 
வணங்குதும்‌ வாமட நெஞ்சே, 
வண்டமர்‌ சாரல்‌ மாலிருஞ்‌ 3சாலை 
மாமணி வண்ணரை வணங்கும்‌ 
தொண்டரைப்‌ பரவும்‌ சுடரொளி நெடுவேல்‌ 
சூழ்வய லாலிநன்‌ டன்‌ . 
கண்ட௩ல்‌ வேலி மங்கையர்‌ தலைவன்‌ 
கலியன்வாய்‌ ஒலிசெய்த பனுவல்‌ 
கொண்டவை பாடும்‌ தவமுடை யார்கள்‌ 
ஆள்வரிக்‌ குரைகடல்‌ உலகே, 

(9-ஆம்‌ பத்து, 8-ஆம்‌ திருமொழி, பா. 1, 10.) 
திருமாலிருஞ்‌ சோலைபலையை இவர்‌ வருணித்திருக்கும்‌ 
பகுதிகளும்‌ ஈன்கு நோக்குதற்கு உரியனவாகும்‌. 

பிறகு திருமங்சை மன்னர்‌ திருக்கோட்டியூர்‌, இரு 
மெய்யம்‌, திருப்புல்லாணி, திருத்தண்கால்‌, திருமோகூர்‌, 
திருக்குறுங்குடி. முதலிய பகுதிகளில்‌ எழுர்‌தருளியுள்ள 
திருமகள்‌ நாதனைச்‌ சேவித்துத்‌ திருமொழிகள்‌ பாடி 
வணங்கி மீண்டும்‌ திருவரங்கத்திற்கு வந்தனர்‌. 

அங்ஙனம்‌ வந்த திருமங்கை மன்னர்‌ மற்றும்‌ பல 
திருமொழிகள்‌ பாடினர்‌. அங்கனம்‌ அவர்‌ பாடிய திகு 
மொழிகளின்‌ தொசைக்குப்‌ பெரிய திருமொழி என்பது 
பெயசாயிற்று, 

திருமங்கை மன்னர்‌ பிறகு “குடதிசை முடியை 
வைத்துக்‌ குணதிசை பாதம்‌ நீட்டி, வடதிசை பின்பு 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 108 


காட்டித்‌ தென்றிசை இலங்கை நோக்கி, ௮ ரவணையின்‌ 
கண்‌ திருக்கண்‌ வளர்ந்தருளும்‌ பெரிய பெருமாளுக்கும்‌ 
திருவரங்கச்‌ செல்வனாரான அழகிய மணவாளருக்கும்‌ 
விமானம்‌, மண்டபம்‌, திருத்தளிகை, திருமதில்‌, கோபுரம்‌ 
முதலிய தொண்டுகளைச்‌ செய்யவேண்டும்‌ என்னும்‌ விழை. 
வுடையராய்த்‌ தம்முடைய அமைச்சர்களை அழைத்து, 
அவர்கள்பால்‌ தம்‌ கருத்தைக்‌ கூறி, “அ த்தொண்டுகளுக்கு 
வேண்டிய பொருளை ஈட்டுதற்கு உரிய வழி யாது?” 
என்னு வினவினர்‌. அமைச்சர்கள்‌, “எங்கள்‌ அன்புக்கு. 
உரிய இறைவரே! நாகப்பட்டினத்தில்‌ மாற்று உயர்ந்த. 
பொன்னாற்‌ செய்யப்பட்ட புத்தப்‌ படிவம்‌ ஒன்று உளது; 
அதனைக்‌ கொணர்ந்து உருக்க விற்றால்‌, அதனாற்‌ கடைக்‌: 
கும்‌ பொருளைக்கொண்டு, தாங்கள்‌ கருதிய தொண்டுகளை ச்‌ 
செய்தல்‌ கூடும்‌?! என்றார்கள்‌, திருமங்கை மன்னர்‌ அவ்‌ 
வாறே தம்முடைய பரிவாரங்களுடன்‌ நாகப்பட்டின த்திற்‌. 
குச்‌ சென்று அந்தப்‌ பொற்படிவத்தைப்‌ பிறர்‌ அறியாமல்‌ 
கவர்ந்து கொண்டுவந்து, ௮ தனை உருக்கி விற்று, அதனாற்‌. 
பெற்ற பொருளை க்கொண்டு விமானம்‌, மண்டபம்‌ முதலிய 
தொண்டுகளைப்‌ பரியத்‌ தொடங்கித்‌ திருமதில்‌ கட்டுகை 
யில்‌ தொண்டாடிப்பொடியாழ்வார்‌ பெரிய பெருமாளுக்‌ 
குத்‌ திருமாலை சேர்க்னெற இடம்‌ நேர்பட, அவ்விடத்‌ 
தைத்‌ தவிர்ந்து, ஒதுங்கியிருக்கத்‌ திருமதிலைக்‌ கட்டுவித்‌ 
தருளினர்‌. *தொண்டாடிப்பொடியாழ்வார்‌ அதனை 
அறிந்து தாம்‌ மலர்கள்‌ கொய்யும்‌ ஆயுதத்துக்குத்‌ தரு. 
மங்கை மன்னருடைய இருப்‌ஃபயர்களுள்‌, ஒன்றாயெ 


“அருள்‌ மாரி” என்னும்‌ திருப்பெயரை யிட்டு மகிழ்வெய்தி 


*இதனால்‌ தொண்டாடிப்பொடி ஆழ்வார்‌ திருமங்கை மன்னர்‌. 
காலத்தினர்‌ என்பது தோன்றுகின்றது. இஃது ஆராய்ச்சிக்கு. 
உரியது. 


104 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


னர்‌. பின்னர்த்‌ திருமங்கை மன்னர்‌ விமானம்‌, மண்டபம்‌, 
கோபுரம்‌ முதலிய தொண்டுகளை த்‌ திருத்தமுறச்‌ செய்து 
முடித்துப்‌ பிறகு திருக்குறுக்‌ தாண்டகம்‌, திருநெடுத்தாண்‌ 
டகம்‌, சிறிய திருமடல்‌, பெரிய திருமடல்‌, திருவெழு 
கூற்றிருக்கை என்னும்‌ அருள்மொழிப்‌ பாமாலைகளைப்‌ 
பாடி உலகை வாழ்வித்தருளினார்‌. 
திருமங்கை மன்னர்‌ பாடி அருளிய பிறவிப்‌ பிணிக்கு 
அருமருந்தன்ன நூற்கள்‌ ஆறாகும்‌. அவை: (1) பெரிய 
திருமொழி, (2) திருக்குதுந்தாண்டகம்‌, (8) தருநெடுந்‌ 
தாண்டகம்‌, (4) சிறிய திருமடல்‌, (5) பெரிய திருமடல்‌, 
(6) திருவெழுகூற்றிருக்கை என்பனவாகும்‌. 5 
இவற்றை ஈம்மாழ்வார்‌ அருளிச்செய்த (1) திருவாய்‌ 
'மொழி (2) திருவாசிரியம்‌ (8) திருவிருத்தம்‌ (4) பெரிய 
திருவந்தாதி என்னும்‌ தமிழ்‌ வேதம்‌ நான்கனுக்கு அமைந்த 
ஆனு அங்கங்கள்‌ ஆகும்‌ என்பர்‌ வைணவப்‌ பெரியார்‌. 
அதனை, 
“மாறன்‌ பணித்த தமிழ்மறைக்கு மக்கையர்கோண்‌ 
ஆறங்கம்‌ கூற அவதரித்த வீறுடைய 
கார்த்திகையிற்‌ கார்த்திகைநாள்‌ என்றென்று காதலிப்பார்‌ 
வாய்த்தமலர்த்‌ தாணெஞ்சே வாழ்த்து.” 
(உபதேச ரத்‌ தினமாலை, செ. 9.) 
திருமங்கை மன்னர்‌ அருளிய அவவருமருக்தன்ன 
ஆஅ நாற்களுள்‌ பெரிய திருமொ ழியின்‌ கண்‌ நூற்று எண்‌ 
பது திருமொழிகள்‌ (பதிகங்கள்‌) இருக்கின்றன. இவை. 
பதினொரு பத்தாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுள்‌ 
ஒரு பத்து என்பது பத்துத்‌ திருமொழிகள்‌ (பதிகங்கள்‌) 
கொண்டன ஆம்‌. ஆனால்‌ பதினோராம்‌ பத்தில்‌ மட்டும்‌ 
பத்துத்‌ திருமொழிகள்‌ இரா, இரண்டு திருமொழிகள்‌ 
குறையும்‌. 


புத்தகம்‌ ] திருமங்கை மன்னர்‌ 105- 


பெரிய திருமொழியில்‌ உள்ள திருமொழிகளுள்‌ 
தொண்ணுற்றேழாம்‌ திருமொழி (10-ம்‌ பத்து, 7-ம்‌ திரு 
மொழி) நீங்கிய மற்றைத்‌ திருமொழிகள்‌ ஒவ்வொன்றி 
னும்‌ பததுப்‌ பாசுரங்களே உள்ளன. தொண்ணூற்‌ 
றேழாம்‌ திருமொழியில்மட்டும்‌ பதினான்கு பாசுரங்கள்‌ 
உள. ஆதலின்‌, பெரிய திருமொழியின்‌ மொத்தப்‌ பாசு 
ரங்கள்‌ ஆயிரத்து எண்பத்து நான்கு ஆகும்‌. திருக்குறுந்‌ 
தாண்டகத்தின்‌ பாசுரங்கள்‌ இருபது. திருகெடுந்தாண்ட 
கத்தின்‌ பாசுரங்கள்‌ முப்பது. இவர்‌ திருமொழிகளுள்‌, 
பெரும்பான்‌ மையன விருத்தங்களே, சிறுபான்மை ஆசிரி 
யத்துறை, வெண்டுறைகளும்‌ இருக்கின்றன. சிறிய திரு 
மடல்‌ பெரிய திருமடல்‌ என்னும்‌ இரண்டும்‌ வெண்பாவா 
லானவை. திருவெழு கூற்றிருக்கை ஆசிரியப்பாவா லான 
தாகும்‌. இது சித்திரக்கவியைச்‌ சேர்ந்தது, 


இவர்‌, எக்கவிகளையும்‌ விரைவிற்‌ பாடவல்லவர்‌ 
ஆதலின்‌ ஆசுகவி எனவும்‌, இவர்‌ தாமே தம்பாடலைப்‌ 
பற்தி, 


* பொய்ம்மொழியொன்‌ நில்லாத மெய்ம்மை யாளன்‌ 
புலமங்கைக்‌ குலவேந்தன்‌ புலமை யார்ந்த 
அம்மொழிவாய்க்‌ கலிகன்‌ நி இன்பப்‌ பாடல்‌”? 


என்று கூறியபடி இவருடைய பாசுரங்கள்‌ படிப்பார்க்கு 
இன்பம்‌ பயப்பன வாய்‌ இருத்தலின்‌ , மதுரகவி எனவும்‌, 
சித்தாக்கவி பாடியிருத்தலின்‌, சத்திரக்கவி எனவும்‌, 
வித்தாரக்‌ கவிகளைப்‌ பாடியிருத்தலின்‌ வித்தாரக்கவி என 
வும்‌ நற்புலச்‌ செல்வர்களாற்‌ புகழ்ந்து போற்றற்கு உரிய 
நாற்கவிப்பெருமாள்‌ ஆவர்‌. இவருடைய பாசுரங்களுள்‌, 
' அன்பின்‌ சுவையும்‌ அருங்கவிச்‌ சுவையும்‌ கலந்து, ஓது 
வார்‌ உள்ளத்தைத்‌ தம்பால்‌ கவர்ந்து, அனலில்‌ இட்ட 


106 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


வெண்ணெய்‌ என உருகும்படி செய்யும்‌ தன்மையனவாய்‌ 
இலங்குகின்றன. 
இவர்‌ பாடிய திருமொழிகளுள்‌, ஒன்பதாம்‌ பத்து 
வரையினும்‌ உள்ள திருமொழிகள்‌ வடபாலதாயெ பிரிதி 
முதல்‌ தென்பாலதாயெ திருக்குறுங்குடி வசையினும்‌ 
உள்ள பதிகளைப்பற்றிப்‌ ல்க பத்தாம்‌ பத்தி 
னும்‌ பதினோராம்‌ பத்தினும்‌ உள்ள' இருமொழிகள்‌ 
௮ங்கனமன்‌ றி,இரா மனையும்‌, கண்ணனையும்‌ பற்றியனவாக 
ம்‌, இவர்‌ தம்மைத்‌ தலைவியாகவும்‌ திருமகள்‌ நாதனைத்‌ 
தலைவனாகவும்‌ கொண்டு பாடியனவாகவும்‌ இருக்கன்‌ றன. 
இப்பாசுரங்கள்‌ இவருடைய அன்பின்‌ பெருக்கை இனி 
. விளக்குவனவாய்‌ வீளன்குளின்றன, அவற்றுட்‌ பயக்‌ 
அடியிற்‌. காண்க. 
. இராமனைப்‌ பற்றியவை 
எண்சீர்க்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
இரக்கம்‌ இன்றியெம்‌ கோன்‌ செய்த தீமை 
இம்மை யேயெமக்‌ கெய்திற்றுக்‌ காணீர்‌ 
பரக்க யாமின்று ரைத்தேனி ராவணன்‌ 
பட்ட னனினி யாவர்க்‌ குரைக்கோம்‌ 
குரக்கு நாயகர்‌ காளிளம்‌ கோவே 
கோல வல்விலி ராமபி ரானே 
அரக்க ராடழைப்‌ பாரில்லை காக்கள்‌ 
அஞ்சி னோம்தடம்‌ பொங்கத்தம்‌ பொக்கோ, 
அக்கு வானவர்க்‌ காகுலந்‌ இர 
அணியி லங்கை௮ ழித்தவன்‌ றன்னைப்‌ 
பொங்கு மாவல வன்கலி கன்றி 
புகன்ற பொககத்தங்‌ கொண்டிவ்வு லஇனில்‌ 
எங்கும்‌ பாடிறின்‌ ரூடுமின்‌ தொண்டீர்‌ 
இம்மை யேவிட ரில்லை யிறக்தால்‌ 
தீங்கு மூரண்ட மேகண்டு. கொண்மின்‌ 
சாற்றி ஜேந்தடம்‌ பொக்கத்தம்‌ சொல்‌ கா. 
(10-ம்‌ பத்து, 2-ம்‌ இருமொழி, பா, 1, 10 


புத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ 107 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
ஏத்து கின்றோம்‌ நாத்த மும்ப இராமன்‌ திருநாமம்‌ 
சோத்த நம்பி சுக்‌ ரீவா உம்மைத்‌ தொழுகின்றோம்‌ 
வார்த்தை பேச ரெம்மை யுங்கள்‌ வானரம்‌ கொல்லாமே 
கூத்தர்‌ போல ஆடுகின் றோம்‌ குழமணி தூரமே, 
வென்ற தொல்£ீர்த்‌ தென்னிலங்கை 
லெஞ்சமத்‌ தன்றரக்கர்‌ 
குன்‌ றம்‌ அன்னார்‌ ஆடி யுய்ந்த 
குழமணி தூரத்தைக்‌ 
கன்றி நெய்நீர்‌ நின்ற வேற்கைக்‌ 
கலிய னெலிமாலை 
ஒன்றும்‌ ஒன்றும்‌ ஐந்தும்‌ மூன்றும்‌ 
பாடிநின்‌ றாடுமி 8ன, 
(10-ம்‌ பத்து, 8-ம்‌ திருமொ ழி, பா, 1, 10 
கண்ணனைப்‌ பற்றியவை 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
சந்த மலர்க்குழல்‌ தாழத்‌ 
தானுகந்‌ தோடித்‌ தனியே 
வந்தென்‌ முலைததடக்‌ தன்னை 
வாங்கிநின்‌ வாயில்‌ மடுத்து 
நந்தன்‌ பெறப் பெற்ற நம்பி 
நானுகந்‌ துண்ணும்‌ அமுதே 
சாந்தை பெருமானே யுண்ணாய்‌ 
என்னம்மம்‌ சேமம்‌ உண்ணா 3ய. 
இம்மை இடர்கெட வேண்டி 
ஏந்தெழில்‌ தோள்கலி கன்றி 
செம்மைப்‌ பனுவனூல்‌' கொண்ட 
செம்கண்‌ நெடியவன்‌ நன்னை 
அம்மம்‌ உண்ணென்றுரைச்‌ ஈன்ற 
பாடல்‌ இவைறந்தும்‌ ஐந்தும்‌ 
செம்மை மனத்தவைத்‌ தேத்த 
விண்ணவர்‌ ஆகலும்‌ ஆமே. 
(10-ம்‌ பத்து, 4-ம்‌ திருமொழி பா. 1, 10.) 


108 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


கலித்தாழிசை 
பூங்கோதை ஆய்ச்சி கடைவெண்ணெய்‌ புக்குண்ண 
ஆம்கவள்‌ ஆர்த்துப்‌ புடைக்கப்‌ புடையுண்‌ 
டேங்க்‌ யிருந்து இணும்‌8 விளையாடும்‌ 
ஒங்கோத வண்ணனே சப்பாணி 
ஒளிமணி வண்ணனே சப்பாணி, 
காரார்‌ புயற்கைக்‌ கலிகன்‌ நி மங்கையர்கோன்‌ 
பேராளன்‌ நெஞ்சிற்‌ பிரியா திடங்கொண்ட 
சீராளா செந்தா மரைக்கண்ணா தண்டுழாய்த்‌ 
தாராளா கொட்டாய்‌ சப்பாணி 
தடமார்வா கொட்டாய்‌ சப்பாணி, 


(10-ம்‌ பத்து, 5-ம்‌ திருமொழி, பா, 1, 10,) 


திருக்குறும்‌ தாண்டகத்தின்‌ பாசுரங்கள்‌, செய்யுள்‌ 
அமைதியானும்‌, பொருள்‌ அமைதியானும்‌ பெரும்பான்‌ 
மையும்‌ தொண்டரடிப்‌ பொடியார்‌ பாடி அருளிய இரு 
மாலையை ஒத்திருக்கன்றன. அன்றியும்‌ திருமாலையின்‌ 
பதினேழாம்‌ பாசுரத்தின்‌ பின்‌ இரண்டு அடிகளே திருக்‌ 
குற௮ுந்தாண்டகத்தின்‌ பதின்மூன்றாம்‌ பாசுரத்தின்‌ பின்‌ 
இரண்டடிகளாக அமைர்திருக்கின்றன. அப்பாசுரங்கள்‌ 
இரண்டையும்‌ அடியிற்‌ காண்க, ‘ 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
விரும்பிநின்‌ றேத்த மாட்டேன்‌ 
வீதியிலேன்‌ மதியொன்‌ றில்லை 
இரும்பு போல்‌ வலிய நெஞ்சம்‌ 
இறையிறை உருகும்‌ வண்ணம்‌ 
சுரும்பமர்‌ சோலை சூழ்ந்த 
அரங்கமா கோயில்‌ கொண்ட 
கரும்பினைக்‌ கண்டு கொண்டென்‌ 
கண்ணிணை களிக்கு மாறே, 
்‌ (திருமாலை பா, 17.) 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 109: 


இரும்புகன்‌ அண்ட நீரும்‌ போதரும்‌ கொள்க என்றன்‌ 
அரும்பிணி பாவம்‌ எல்லாம்‌ அகன்றன என்னை விட்டுச்‌ 
சுரும்ப்மர்‌ சோலை சூழ்க்த அல்கமா கோயில்‌ கொண்ட 
கரும்பினைக்‌ கண்டு கொண்டென்‌ கண்ணிணை களிக்கு மாறே. 
_—(8ருக்குறுந்தாண்டகம்‌, பா. 13.) 

இவர்‌ தமக்குத்‌ திருமாலையில்‌ உள்ள ஈடுபாட்டின்‌ 
அறிகுறியாக அவ்விரண்டடிகளை த்‌ தம்‌ பாசுரத்தில்‌ அமைத்‌: 
அக்கொண்டிருப்பர்‌ எனத்‌ தோன்றுகின்ற து. 

ஆனால்‌, முன்னோர்‌ பாடிய பாக்களின்‌ அடிகளும்‌ 
தொடர்களும்‌ பின்னோர்‌ பாடிய : பாக்களில்‌ அமைந்து 
வருதலைத்‌ தொகை ாற்களுள்ளும்‌ சிலப்பதிகாரம்‌ மணி. 
மேகலை முதலிய பழைய நாற்களுள்ளும்‌ காணலாம்‌. 
அங்ஙனம்‌ அமைதற்கு உரிய காரணங்களை ஈண்டு ஆய்ந்து 
உரைத்தல்‌ ஏற்றது அன்றும்‌ என்க. 

திருமங்கை மன்னர்‌ , திருநெடுந்தாண்டகத்தின்‌ 
இரண்டாம்‌ பாசுரத்தில்‌ 'உலக முதல்வனாகிய ஆதிபகவன்‌ 
ஒருவனே; அவனே அயன்‌, அரன்‌, அரி என்னும்‌ மூன்று 
வடிவில்‌ விளங்குகின்றான்‌. அம்மூன்று வடிவங்களுள்‌ அரி 
வடிவமே என்மன த்திற்கு இனிய வடிவமாகும்‌ * என்று 
ஒதுவார்‌ உள்ளம்‌ தெளிவு கொள்ளக்‌ கூ அ அதல த்‌ 
அப்பாசுரத்தை அடியிற்‌ காண்க. 


எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
பாருருவில்‌ ஈீரெரிகால்‌ விசும்பும்‌ ஆகப்‌ 
பல்வேறு சமயமுமாய்ப்‌ பரந்து நின்ற 
ஏருருவில்‌ மூவருமே என்ன நின்ற 
அமையவர்தம்‌ திருவுருவே ழெண்ணும்போது* 


* “போது வோருருவம்‌' என்பதிழ்‌ குற்றுகரத்தின்முன்‌ உயிர்‌ 
வர,. அத, கெடாமல்‌ இடையில்‌ வகர உடம்படு மெய்‌ தோன்‌: 
றிறறு என்க, 


110 - ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


வோருருவம்‌ பொன்னுருவம்‌ ஒன்று செந்தீ 
ஒன்றுமா கடலுருவம்‌ ஒத்து நின்ற 

மூவுருவும்‌ கண்டபோ தொன்றாம்‌ சோதி 
முஒலுருவம்‌ எம்மடிகள்‌ உருவம்‌ தானே. 


திருமங்கை மன்னர்‌ திருமகள்‌ நாதனிடத்து மடை 
கடந்து பாயும்‌ தமது அன்பின்‌ பெருக்கால்‌ திருநெடுர்‌ 
தாண்டகத்தில்‌ தம்மைத்‌ தலைவியாகவும்‌ திருமகள்‌ 
நாதனைத்‌ தலைவனாகவும்‌ சொண்டு பாடும்‌ பாசுரங்கள்‌ ஒது 
வார்தம்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொள்வனவாய்‌ விளங்கு 
இன்றன. அவற்றுள்‌ ஒன்றை அடியிற்‌ காண்க. 


நெஞ்சுருகிக்‌ கண்பனிப்ப நிற்கும்‌ சோரும்‌ 
நெடிதயிர்க்கும்‌ உண்டறியாள்‌ உறக்கம்‌ பேணாள்‌ 
நஞ்சரவில்‌ துயிலமர்ந்த நம்பீ என்னும்‌ 
- வம்பார்பூம்‌ வயலாலி மைந்தா என்னும்‌ 
அஞ்சிறைய புட்கொடியே ஆடும்‌ பாடும்‌ 
அணிஅரக்கம்‌ ஆடுதுமோ தோழீ என்னும்‌ 
என்‌ சிற8ன்‌ இழடங்காப்‌ பெண்ணைப்‌ பெற்றேன்‌ 
இருகிலத்தோர்‌ .பழிபடைத்தேன்‌ ஏபா வமே, 
"(இருநெடுந்தாண்டகம்‌, பா. 12.) 


இவரைப்பற்றி முன்னோர்கள்‌ கூறியவற்றை அடியில்‌ வரும்‌ 
இல செய்யுட்களால்‌ அறிக. 


எம்பெருமாஓர்‌ (இராமாநுசர்‌) அருளிச்‌ செய்தது 
தேநேரிசை வெண்பா 


“வாழி பரகாலன்‌ வாழி கலிகன்றி 
வாழி குறையலூர்‌ வாழ்வேந்தன்‌— வாழியரோ 
மாயோனை வாள்வலியால்‌ மந்திரங்கொள்‌ மங்கையர்கோன்‌ 
காயோன்‌ சுடர்மான வேல்‌,” 


புத்தகம்‌ | திருமங்கை மன்னர்‌ 111 


ஆழ்வான்‌ (கூரத்தாழ்வான்‌) அருளிச்‌ செய்தது 
கட்டளைக்‌ கலித்துறை 
*: நெஞ்சுக்‌ இருள்கடி தீபம்‌ அடங்கா நெடிம்மிற வி 
நஞ்சுக்கு நல்ல அமுதம்‌ தமிழ்கன்‌ ஞஜாற்றுறைகள்‌ 
ஐஞ்சுக்‌ கிலக்கியம்‌ ஆரண சாரம்‌ பாச மயப்‌ 
ய்ஞ்சுச்‌ கனலின்‌ பொறிபர காலன்‌ பனுவல்களே ?? 
எம்பார்‌ அருளிச்‌ செய்தது 
நேரிசை வெண்பா 
* எங்கள்‌ கதியே இராமா நுசமுனி ?ய 
சங்கை கெடுத்தாண்ட தவராசா--பொங்குபுகழ்‌ 
மங்கையர்கோன்‌ ஈந்த மறையா யிரமனைத்தும்‌ 
தங்குமனம்‌ நீஎனக்குத்‌ தா, 


இவர்‌ அவதரித்த மாதமும்‌ நாளும்‌ 
நேரிறச வெண்பா 

*: பேதைநெஞ்சே இன்றைப்‌ பெருமை அறிக்தலையோ 

ஏது பெருமை பின்‌ றைக்கென்னில்‌-—ஒ துகின்றேன்‌ 

வாய்த்தபுகழ்‌ மங்கையர்கோன்‌ மாநிலத்தில்‌ விகுதித்த 

கார்த்திசையிற்‌ கார்த்திகைநாள்‌ காண்‌. 

வாழி திருநாமம்‌ 
்‌ **கலந்ததிருக்‌ கார்த்திகையிற்கார்த்‌ திகைவந்தோன்‌ வாழியே 
காசினியில்‌ ஒண்குறைய லூர்க்கோமான்‌ வாழியே 


நலந்திகழா மிரத்தெண்பத்‌ துநாலுரைத்தான்‌ வாழியே 
காலைந்தும்‌ ஆறைந்தும்‌ நமக்குரைத்தான்‌ வாழியே 
இலங்கெழுகூற்‌ றிருக்கையிரு மடலீந்தான்‌ வாழியே 
இம்மூன்றில்‌ இருகூற்றிறாபத்‌ தேழீக்தான்‌ வாழியே 
நலந்திகமும்‌ குமுதவல்லி மணவாளன்‌ வாழியே 
வாட்கலியன்‌ பரகாலன்‌ மம்கையர்கோன்‌ வாழியே 


* இச்‌ செய்யுளில்‌ 'கார்த்திகையிற்கார்த்‌” எனவும்‌, *இருநூழ்‌ 
றிருபத்‌” எனவும்‌ இரண்டு நாலசைச்‌ €ர்கள்‌ வந்திருக்கன்‌ றன. 
இங்கனம்‌ நாலசைச்‌ €ர்கள்‌ பாவினங்களுள்‌ அருவெருதலாம்‌ 
என்பதனை யாப்பருங்கலக்‌ காரிகை, உறுப்பியல்‌, எட்டாம்‌ 
சூத்திரத்தின்‌ விசேட உரையை கோக்க அறிக. 


112 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


ஆருயிரப்படி குருபரம்பசாப்‌ 'பிரபாவத்திற்‌ சிலரு 
டைய வரலாறுகளின்‌ இடையில்‌ () இவ்வித இருபிறை 
வட்டங்களுக்ளுட்‌ இல வரலாறுகள்‌ இருக்கின்றன. 
அவற்றை, *இக்குண்டலித இரந்தங்கள்‌ சில பிரதிகளிற்‌ 
காணப்படுகன்றன்‌? என்று இந்‌,நாலை அச்சிட்டவர்களாகிய 
சே. இருஷ்ணமாசாரியராலும்‌, வை. மு. கோபால 
இருஷ்ணமாசாரியராலும்‌ அடிச்குறிப்பிற்‌ குறிக்கப்பட்‌ 
டிருக்கன்றன. அவை அர்தூலாசிரியராயெ பின்‌ பழகிய 
பெருமாள்‌ சியர்‌ மொழி நடையின்‌ வேறுபட்டனவாகவே 
இருக்கின்றன. ஆதலின்‌, அவை பிறராற்‌ பிற்காலத்து 
அச்‌.நாலின்‌ இடையிற்‌ சேர்க்கப்பட்டவே அன்றி ௮ந்.நா 
லாரிரியரால்‌ எழுதப்பட்டவை அல்ல என்பது அவற்றைச்‌ 
இறிது உற்று ரோக்குவார்க்கும்‌ இனிது விளங்கும்‌. திரு 
மங்கை மன்னர்‌ வரலாற்றினும்‌ அவ்வாறே சில வாலான்‌ 
கள்‌ இடையிற்‌ சோகச்கப்பட்டிருக்கன் றன. i 

அவை, அக்‌. நாலாரியர்‌ மொழி ஈடையின்‌ வேறு 
பட்டனவா யிருப்பது மட்டும்‌ அன்றித்‌ திருமங்கை 
மன்னர்‌ திருமொழிகளின்‌ % நாந்திச்‌ செய்யுட்களில்‌, தம்‌ 
மைப்பற்றி, “ அலைநீ ருலகுக்‌ கருளே புரியும்‌, காரார்‌ 
யுயற்கைக்‌ கலிகன்றி” (8-ம்‌ பத்து, 2-ம்‌ திருமொழி). 
எனவும்‌, “£ ஆலிமன்‌ அருள்மாரி ?? (4-ம்‌ பத்து, 2-ம்‌ திரு 
மொழி) எனவும்‌, “ காரார்‌ புயல்‌ தடக்கைக்‌ கலியன்‌ ஒலி 
மாலை ?” (6-ம்‌ பத்து, 8-ம்‌ திருமொழி) எனவும்‌, “: பொய்ம்‌ 
மொழி யொன்றில்லாத மெய்மை யாளன்‌, புலமங்கைக்‌ 
குல வேந்தன்‌ புலமை ஆர்ந்த, அம்மொழிவாய்க்‌ கலி 
கன்றி ”” (6-ம்‌ பத்து, 6-ம்‌ திருமொழி) எனவும்‌ கூதிய 
வற்றினோடு மாறுபட்‌ டிருத்தலாலும்‌ ௮வ்வரலாறுகள்‌ . 
பிறராற்‌ கற்பனையாகச்‌ சேர்க்கப்பட்டனவேயாம்‌ என்‌ 


* நாந்தச்‌ செய்யுள்‌ 


யுத்தகம்‌] திருமங்கை மன்னர்‌ " 118 


பதில்‌ ஐயுறவில்லை ; ஆதலின்‌, அவற்றை நீக்கி மற்றை வர 
லா அகளே ஈண்டு எழுதப்பட்டன. அன்பர்கள்‌ இவற்றை 
ஆய்ந்து கொண்டருள்க. 

திருமங்கை மன்னர்‌ திருமகள்‌ ஈாதனுடைய சங்கு, 
சக்கரம்‌, வில்‌, வாள்‌, தண்டு என்னும்‌ ஐம்படைகளுள்‌, 
ஒன்றாகிய வில்லின்‌ அமிசம்‌ ஆனவர்‌ என்று நூற்கள்‌ கூறு 
கின்றன. 

பெரிய திருமொழி, 2-ம்‌ பத்து, 8-ம்‌ திருமொழி 
யின்‌ ஈற்றுப்‌ பாசுரத்தனாலும்‌, 9-ம்‌ பத்து, 9-ம்‌ தரு 
மொழியாலும்‌ திருமங்கை மன்னர்‌ அவதரித்த காலத்தை 
அறிதலாம்‌ எனக்‌ கால ஆராய்ச்சியில்‌ தேர்க்தோர்‌ கூறு 
கின்றனர்‌. 


திருமங்கை மன்னர்‌ திருவருள்‌ என்றும்‌ வாழ்க. 


. 5. குலசேகரர்‌ 


கட்டளைக்‌ கலித்துறை 
ஆரம்‌ கெடப்பரன்‌ அன்பர்கொள்‌ ளாரென்‌ றவர்களுக்கே 
வாரச்‌ கெடக்குடப்‌ பாம்பிற்கை இட்டவன்‌ மாற்றலரை 
வீரம்‌ கெடுத்தசெங்‌ கோற்கொல்லிக்‌ காவலன்‌ வில்லவர்கோன்‌ 
சேரன்‌ குலசே கரன்முடி வேந்தர்‌ சிகாமணியே, 


குலசேகரர்‌ அவதாரம்‌ 


தமிழகத்துள்‌ , “வேழம்‌ உடைத்து மலைநாடு”? என்று 
ஒளவையார்‌ கூறியருளியபடி. ஆகிரைகள்‌ என யானை 
களின்‌ நிரைகள்‌ பரவி விளங்கும்‌ வளம்‌ உடையது சேர 
நாடு, அதன்கண்‌ வானை அளாவிய குவடுகளின்‌ வரிசை 
களைக்‌ காண்ட மலைகள்‌ எங்கும்‌ நெருங்கிப்‌ பொலிதலால்‌, 
௮ தனை மலைநாடு என்றும்‌ கூறுவர்‌. 


அவ்வரைகளினின்‌ அ பெருகிவரும்‌ ஆஅகளின்‌ பெருக்‌ 
கால்‌ வயல்வளம்‌ பெருகி, மற்றும்‌ பலவகையாதகிய 
பொருள்வளங்கள்‌ அந்கரட்டின்கண்‌ மிக்கு விளங்கும்‌. 
அன்ன தன்மையின தாகிய அர்காட்டின்‌ தலைஈகரம்‌ வஞ்சிக்‌ 
களம்‌ என்பது. அந்ககரத்து மாளிகைகள்‌, தம்மீது கொடி 
கள்‌ விளங்கலாலும்‌, முடிகள்‌ முதலை அணுகலாலும்‌,, . 
பொன்னும்‌ மணியும்‌ பொலிதலாலும்‌, போர்‌ மறவர்களா 
கிய களிஅகளின்‌ கூட்டத்தாலும்‌, அழகிய மாதர்களாகய 
பிடிகளின்‌ ஈட்டத்தாலும்‌ அந்நாட்டு மலைகளையே 
போன்ற பொலியும்‌. ௮த்நகரம்‌, (1) சேரமான்‌-அர்துவஞ்‌. 
சேலிரும்‌ பொறை, (2) சேரமான்‌-கடலோட்டிய .வேல்‌ 
.கெழுகுட்டுவன்‌, (3) சேரமான்‌-கடூுங்கோவா ழியா தன்‌, 
(4) சேரமான்‌ -கருவூரேறிய ஒள்வாட்கோப்பெருஞ்‌ சேர 
லிரும்பொறை, (5) சேரமான்‌ -குட்வென்‌ கோதை, 


குலசேகரர்‌ 115 


. (6) சேரமான்‌-குடக்கோச்‌ சேரலிரும்பொறை, (7) சேர 
மான்‌-குடக்கோ நெடுஞ்சேரலாதன்‌, (8) சேரமான்‌-கோக்‌ 
கோதைமார்பன்‌, (9) சேரமான்‌-சிங்கற்‌ பள்ளித்துஞ்சிய 
செல்வக்‌ கடுங்கோ வாழியாதன்‌, (10) சேரமான்‌-தகடூர்‌ 
எறிந்த பெருஞ்சேர லிரும்பொறை, (11) சேரமான்‌- 
பாமூர்‌ எறிந்த நெய்தலங்கானல்‌ இளஞ்‌ சேட்‌ சென்னி, ' 
(12) சேரமான்‌-பாலைபாடிய பெருங்கடுங்கோ, (18) சேர 
. மான்‌-பெருஞ்சேரலாதன்‌, (14) சேரமான்‌ - பெருஞ்‌ 
சோற்று உதியஞ்சேரலாதன்‌, (15) சேரமான்‌ மாந்தரஞ்‌ 
சேர லிரும்பொறை, (16) சேரமான்‌ மாவெண்கோ, 
(17) சேரமான்‌-யானைக்கட்சேய்‌ மாந்தரஞ்சேச லிரும்‌ 
பொறை முதலிய பெருஞ்‌ சிறப்பினை உடைய சேர அரசர்‌ 
கள்‌ அரியணையமர்க்து செங்கோல்‌ ஓச்சுதற்கு 
இடைய அரும்பதி ஆகும்‌, அச்சேர மன்னர்‌ மரபில்‌ 
்‌ திடவிரதன்‌ என்னும்‌ அன்புக்கும்‌ அருளுக்கும்‌ இருப்‌ 
பிடம்‌ ஆனவனாயெ வேந்தர்பிரான்‌ தோன்றினன்‌. அவன்‌ 
கலையறிவிற்‌ சிறந்தவன்‌ ; திருமகள்‌ நாதன்பால்‌ நீங்காத 
அன்புடையவன்‌. அவன்‌ பகைவர்களுக்குக்‌ காடகவுறை . 
யுளும்‌, தன்பால்‌ வரும்‌ பரிசிலர்க்கு ஆடகத்தொகையும்‌ 
அளிக்கும்‌ வன்மையும்‌ வண்மையும்‌ உடையவன்‌. குடி 
களுக்கு ஆருயிர்‌ என விளங்கி, அவர்களை எவ்வித இன்ன 
ஓம்‌ எய்தாதபடி புரப்பவன்‌ ; நடுகிலை கடவாத நல்லியல்‌ 
வேந்தன்‌. 
அவ்வேற்தர்‌ வேந்தனுக்கு அவனது அருந்தவத்தின்‌' 
௮ணிகெழும்‌ உரு எனவும்‌, ௮ணிகெழும்‌ உருவார்‌ அருந்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ விழையும்‌ வியனொளிமணி எனவும்‌, மணி 
களுக்கடனாயெ திருப்பாற்கடலிற்‌ பள்ளிகொண்டருளும்‌ 
இிருமகள்காதன்‌ அன்பினுக்கு உறைவிடம்‌ எனவும்‌, அன்‌ 
' பிற்கு உறைவிடமாகிய அடியவர்களின்‌ அரும்பெறற்‌ 


116 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


செல்வம்‌ எனவும்‌ உலகம்‌ போற்றற்கு உரிய ஒரு மைக்தர்‌ 
குணக்கடலினின்‌ அ உதயமாகும்‌ இளம்பரிதி என உதித்‌ 
தனர்‌. 

அவ்‌ வருமருந்தன்ன, மகப்பேற்றால்‌ அவ்வேந்தர்‌ 
வேந்தன்‌ அடைந்த மகிழ்ச்சிக்கு ஒப்புக்‌ கூற எண்ணின்‌, 
சீராமனது இருவவதாரத்தால்‌ தசரதச்‌ சக்கரவாச்தி 
அடைந்த மகிழ்ச்சியை அன்றிப்‌ - பிறிதொன்‌ தினையும்‌ 
ஒப்புக்‌ கூறல்‌ இயலாது. அங்ஙனம்‌ மகிழ்‌ வெய்திய பும்‌ 
மன்னர்‌ முகந்து கொடுத்த பொருளின்‌ அளவை உரைச்‌ 
கப்‌ புகின்‌, “வறியவர்கள்‌ செல்வர்கள்‌ எனப்‌ பொலிவுற்ற 
னர்‌ ; புலவர்‌ இனிப்‌ பொருள்‌ வேண்டிப்‌ பிறரைப்‌ பாடுதல்‌ 
வேண்டா என்னும்‌ துணிவு கொண்டனர்‌; வேதியர்களின்‌ 
கையில்‌ சாரையாக வார்த்த நீர்‌ ஆறாகப்‌ பெருகிக்‌ கடலை 
அடைந்தது; சான்றோர்கள்‌, “வேந்தே, கின்‌ தடக்கைக்கு 
ஒப்பாகிய வண்மையைப்‌ பெறுதற்பொருட்டு முகில்கள்‌ ு 
: சூரியன்‌ வெம்மையைத்‌ தம்மேல்‌ தாங்கிக்கொண்டு கடுந்‌ 
தவம்‌ புரியத்‌ துணிவு கொண்டன என்றால்‌, நின்‌ தடக்கை 
வண்மை எங்கள்‌ சொல்லிற்‌ சொல்லி அடங்குவது 
ஆகுமோ?” என்று புகழ்ந்து மகிழ்ந்தார்கள்‌ என்று 
கூறுவதன்‌ றி அப்பொருளின்‌ அளவு இத்துணையது என்று: 
கூறுதல்‌ இயலாது. உலகம்‌ உய்ய அவதரித்த அம்மைத்‌ 
தர்க்குப்‌ பத்து நாட்கள்‌ செய்வன செய்து பின்‌ மலர்ச்‌. 
குழன்‌ மங்கையர்கள்‌ மகங்கலப்பாட்டுக்கள்‌ பாடச்‌, சான்‌ . 
மோச்கள்‌ வாழ்த்தச்‌ செந்தமிழ்‌ நங்கை களிகூர, இன்ப: 
மிகுக்கும்‌ இயம்‌ பல ஒலிக்க, முதியவர்கள்‌ கூடி நன்கு. 
ஆய்ந்து சேரகுலம்‌ வாழ்வதாக எனக்‌ “குலசேகரன்‌? 
என்று பெயர்‌ இட்டார்கள்‌. ஆனால்‌, திருமகளும்‌ நாம. 
ளும்‌, “இச்செல்வன்‌ வைணவ குலசேகரன்‌ ஆகுக”? என 
வாழ்த்துதல்‌ போல எழிலிள மற்கையர்களின்‌ செந்தாமரை 


புத்தகம்‌] குலசேகரர்‌ ' 117 


மலர்போன்ற செவ்விய முக ஒளியும்‌ அவர்களுடைய 
வெண்டாமரை மலர்போன்ற வெண்முறுவல்‌ ஒளியும்‌ 
எங்கும்‌ பரவி விளங்கின. 


குலசேகரர்‌ வளர்ச்சி 


அம்‌ மைந்தர்‌, குழலினும்‌, யாழினும்‌ இனிய மழலை 
மொழிகளை மொழிர்தும்‌, முத்தம்‌ அளித்தும்‌, செங்ை 
அடியும்‌, சப்பாணி கொட்டியும்‌ றுதேர்‌ உருட்டியும்‌ தம்‌ 
பெற்றோர்களைக்‌ களிப்பென்னும்‌ கடலில்‌ மூழ்கச்‌ செய்த 
னர்‌. அவர்களும்‌ அவரைத்‌ தங்கள்‌ ஆருயிரினுஞ்‌ இறக்கக்‌ 
கொண்டு, கண்ணை இமைகள்‌ காப்பதுபோலக்‌ காத்து 
வளர்த்து வந்தார்கள்‌. அவர்கள்‌ அம்மைந்தரை ஐந்து 
வயதானவுடன்‌ ஈல்லாசிரியர்பால்‌ “கல்வி-கற்க விடுத்தனர்‌. 
அவரும்‌ செந்திறத்த தமிழ்‌ மொழியினும்‌ வடமொழி 
யினும்‌ கற்றற்கு உரியனவாகிய பல நூற்களையும்‌ ஐயம்‌ 
திரிபறக்‌ சற்றுத்‌ தெளிந்து, “செவ்விய மதுரம்‌ சேர்ந்த 
நற்பொருள்களை யுடையனவும்‌ இஞ்சொற்களைக்‌ கொண்ட 
னவும்‌, கற்றோர்‌ விழையும்‌ றெப்பும்‌ நுட்பமும்‌ வாய்க்‌ 
தனவும்‌ ஆகிய செந்தமிழ்க்‌ கவிகளையும்‌, வடமொழிக்‌ கவி 
களையும்‌ பாடும்‌ வன்மையுடையவரானார்‌, அன்றியும்‌, 
மன்னர்கட்கு உரிய யானை ஏற்றம்‌, குதிரையேற்றம்‌ முத 
லியவற்றையும்‌, வில்‌, வாள்‌ முதலிய படைக்கலங்களையும்‌, 
நன்கு பயின்று தேர்ந்து, “இவரை ஒப்பாரும்‌ மிக்காரு? 
மாகிய வீரர்சள்‌ இல்லை என்று ஆன்றோர்கள்‌ யாவரும்‌ 
புகழும்படி வீரத்திற்‌ சறந்தவராய்‌ விளங்கினார்‌. அவர்பால்‌ 
அமைந்த அறிவு, அன்பு, அருள்‌, வீரம்‌ முதலிய குணங்‌ 
களைக்‌ கண்டு, அறிஞர்கள்‌ ப பபச அவரைச்‌ “சான்பினுர்‌ 
எனப்‌ வல்கரா. 


\ 
118 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


அதனால்‌, அவர்தம்‌ தந்தையார்‌ “ ஈமக்குப்பின்‌ இச்‌ 
செல்வன்‌ இந்நாட்டை இனிது புரர்துவருவான்‌ ? என்று 
கவலை யற்று மகிழ்வெய்தி அவரை இளவரசராக்கினர்‌. 
குலசேகரர்‌ அரசு ஏற்றலும்‌ மணம்‌ புரிந்துகொள்ளலும்‌ 
குலசேகரர்‌, அவ்வாறே தம்முடைய தந்தையாருக்குப்‌ 
பின்பு பெரியோர்கள்‌ கூடி முடி சூட்டப்பெற்று, 
அரசினை ஏற்று, வலியற்றவர்களை வலியவர்கள்‌ வருத்‌ 
தாமலும்‌, மக்கள்‌ ஏமைமையால்‌ வருந்தாமலும்‌, கல்வி 
யின்றி அறியாமை என்னும்‌. இருட்சிறையிற்‌ புகாம 
அம்‌, : நடுநிலை பிறழாமல்‌ செங்கோலோச்9 நாட்டை 
இனி புரப்பாராயினர்‌. அதனால்‌ அவரை மற்றை அரசர்‌ 
கள்‌ எவரினும்‌ சிறந்தார்‌ என அறிஞர்‌ யாவரும்‌ புகழ்வா 
ராயினர்‌..அக்காலத்துச்‌ சோழ அரசனும்‌ பாண்டி மன்ன 
னும்‌ ௮௮ கண்டு அவர்பால்‌ அழுக்காறு கொண்டு அவரை 
வந்து எதிர்த்தார்கள்‌. அவர்‌, அவ்வேந்தர்கள்‌ எல்லோ 
ரையும்‌ வென்று, 


*: கொல்லிநகர்க்‌ இறை கூடல்‌ கோமான்‌ ” 
(பெரு. திரு. 6-ம்‌ திருமொழி) 
“கொல்லி காவலன்‌ மாலடி முடிமேல்‌ 
கோலமாம்‌ குலசேகரன்‌ ?” 
(பெரு. திரு, 6, 7-ம்‌ திருமொழி) 
“ கூரார்ந்த வேல்வலவன்‌ கோழியர்கோன்‌ ?” 
(சபரு. திரு. 9-ம்‌ இருமொழி) 
எனவும்‌, 
££ கொல்லியலும்‌ படைத்தானைக்‌ கொற்ற ஒள்வாள்‌ 
கோழியர்‌ கோன்குடைக்‌ குலசேகரன்‌ ?? 
(பெரு, திரு. 10-ம்‌ இருமொ ழி. 


எனவும்‌, இவர்‌ தாமே நாந்திப்‌ பாசுரங்களிற்‌ கூறியபடி 
சேரநாடு, சோழநாடு, பாண்டியநாடு என்னும்‌ மூன்அநாடு 


புத்தகம்‌ | குலசேகரர்‌: , 119 


களுக்கும்‌ தனிப்பேரரசராய்த்‌ தமிழகத்தின்‌ சக்கரவர்த்தி 
யாய்‌ விளங்கினர்‌. 

பாண்டிய வேந்தன்‌ அவரது ஆண்மையின்‌ திறத்தைக்‌ 
கண்டு தன்‌ செல்வப்‌ புதல்வியை ' அவருக்கு இல்லறக்‌ 
திழத்தியாய்‌ விளங்கும்படி. மணம்‌ புரிவித்தனன்‌. 


திருமகள்‌ நாதன்‌ குலசேகரருக்கு 
மயர்வற மதிநல மருளல்‌ 
அவர்‌ இங்ஙனம்‌ மாற்றவரை வீரங்கெடுத்து, மறக்கள 
வேள்வி பல புரிக்து வென்‌ நியே வேண்டிய மனத்தினராய்‌ 
இருக்கத்‌, திருமகள்நாதன்‌, அவர்பால்‌ உள்ள நான்‌ என்‌ 
னும்‌ அகப்பற்றும்‌ எனத என்னும்‌ புறப்பற்றும்‌ நீங்கி, 
எலலாம்‌, 


“ கரந்தசில்‌ இடந்தொறும்‌ இடக்திகழ்‌ பொருடொறும்‌, 
கரந்தெங்கும்‌ பரந்துளன்‌ ”? 


(திருவாய்மொழி, முதற்பத்து, முதல்‌ திருவாய்மொழி பா. 10.) 


ஆகிய எம்பெருமான்‌ அருள்‌ வடிவமே என்று கொண்டு, 
புல்லறி வாண்மை பொருந்தக்‌ காட்டிக்‌ 
கொல்வன முதலா வல்லன முயலும்‌ 
இனைய செய்கை இன்பு துன்‌ பளி 
தொன்மா மாயப்‌ பிறவியுள்‌ நீங்காப்‌ 
பன்மா மாயத்‌ தழுந்தும்‌ ?” 


—(கம்மாழ்வார்‌, திருவாசிரியம்‌, பா. 6, 


என்ற அருமறைப்பொருளை எண்ணி, எல்லா உயிர்களிடத்‌ 
தும்‌ அன்பும்‌ அருளும்‌ உடையவராய்‌ விளங்கும்படி 
அவருக்கு “மயர்வற மதிகலம்‌' அருளித்‌, தனது *உய்ர்வற 


உயர்ஈலம்‌' உடைய சொருபத்தையும்‌, 


120 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


“ செக்கர்மா முலுடுத்து மிக்க செஞ்சுடர்ப்‌ 
பரிதி சூட அஞ்‌ சுடர்‌ மதியம்‌ பூண்டு 
பலசுடர்‌ புனைந்த பவளச்‌ செவ்வாய்த்‌ 
இகழ்பசும்‌ சோதி மரதகக்‌ குன்றம்‌ 
கடலோன்‌ கைமிசைக்‌ கண்வளர்‌ வதுபோல்‌ 
பீதக வாடை முடிபூண்‌ முதலா 
மேதகு பல்கலன்‌ அணிந்து சோதி 
வாயவும்‌ கண்ணவும்‌ சிவப்ப மீதிட்டுப்‌ 
ப்ச்சை மேனி மிகப்ப கைப்ப 
நச்சு வினை க்கவர்‌ தலையரவி னமளியேறி 
எறிகடல்‌ நடுவுள அறிதுயில்‌ அமர்ந்து ?” 


_ (கம்மாழ்வார்‌, திருவாசிரியம்‌ பா. 1.) 


விளங்கும்‌ தன்‌ படிவத்தினையும்‌, பத்துடை அடியவர்க்கு 
எளியவனாட விளங்குதல்‌ முதலிய தன்‌ கலியாண குணங்‌ 
களையும்‌, உயிர்களின்‌ பொருட்டுத்‌ தான்‌ செய்யும்‌ தண்‌ 
ணருட்‌ செயல்களையும்‌ ௮வர்‌ உணரும்படி கடைக்கணித்‌ 
தருளினன்‌. அதனால்‌, குலசேகரருக்குக்‌ “கொற்ற வேற்‌ 
முனை கொண்டு மாற்றலரை நூறிப்‌ பெறும்‌ “வென்‌ றியே 
வேண்டி வீழ்பொருட்‌ இரங்க: நிற்கும்‌ தமது நிலையில்‌ 
“வெறுப்பு உண்டாயிற்று, உலகன்‌ இயல்பையும்‌, இறைவ 
னாகிய திருமகள்நாதன்‌ அருட்பெருக்கையும்‌ எண்ணுந்‌ 
தோனும்‌, “* அந்தோ ! ஈம்முடைய அறியாமை இருந்தபடி 
என்னே ! நாம்‌ இதுகாறும்‌ “ உலகதூ லோதி! உணர்ந்‌ 
தன எல்லாம்‌ கலகல கூஉம்‌ அணையாய்ப்‌ போவனவன்றிப்‌ 
பிறப்பினால்‌ எய்தும்‌ தடுமாற்றம்‌ போஒம்‌ துணை 
யாகுமோ? என்னே ஈம்முடைய உணர்வும்‌ செயலும்‌ 
இருந்‌ தவண்ண ம்‌?” என்பார்‌. “அந்தோ! நாம்‌ இதுகாறும்‌ 


1. நாலடியார்‌, கல்வி, செய்‌, 10. 


புத்தகம்‌] குலசேகரர்‌ 191 


நம்முடைய நாட்களைச்‌! “சேமமே வேண்டித்‌ தீவினை 
பெருக்கி,” “ஐம்புலன்‌ கருதும்‌ கருத்தளே மனத்தைத்‌ 
இருத்தி'வைத்துக்‌ கழித்தோம்‌. அந்காட்கள்‌ “ ஊமனார்‌ 
கண்ட கனவிலும்‌ பழுதாய்க்‌ கழிந்தொழிந்தன?' என்‌ 
பார்‌.2 மூலமே என்ற கரி முன்வர்திடர்‌ தொலைத்து, 
நீலமேகம்போல” நின்றதும்‌, வேடர்‌ வேந்தன்‌ ஆயெ 
குகப்பெருமாளை நோக்கி, 

3 “ஏழை ஏதலன்‌ &ீழ்மகன்‌ என்னா 

திரம்‌ மற்றவற்‌ தின்னருள்‌ சுரந்து 
மாழை மான்மட நோக்கியுன்‌ தோழி 
உம்பி எம்பி என்று ?” 
சொல்லி, அதனோடு அமையாத, என்‌ ல்ல நீ? 
என்று பவதல, 

4 “இயர்‌ கொழுந்தாய்‌ அவராற்‌ புடையுண்டதும்‌, 
விதுரன்‌ விருந்தினன்‌ ஆயெதும்‌, அரசவையில்‌ கொடிய 
னாய துரியோதனனால்‌ அல்லல்‌ உற்று மனங்கரைந்து 
“கோவிந்தா? என்று அழைத்த ஐவர்தம்‌ தேவிக்கு அளவில்‌ 
பொன்‌ ஆடைகள்‌ அருளியதும்‌ ஆகிய எம்பெருமா 
னுடைய அருஞ்‌ செயல்களை எண்ணி, நாம்‌ மனம்‌ கரைந்து 
ஏத்தாது கழித்த நாட்கள்‌ யாவும்‌ பிறந்தும்‌ பிறவாத 
காட்களே யாகும்‌,” என்பார்‌. 

5 “ சரும்பமர்‌ சோலை சூழ்ந்த 
அரங்கமா கோயில்‌ கொண்ட 
கரும்பினைக்‌ கண்டு கொண்டென்‌ 
கண்ணிணை களித்தல்‌ இன்றி,” 


1, பெரிய திருமொழி முதற்பத்து பா. 3, 4, 8. 

2, திருவேங்கடமாலை, தற்சிறப்புப்பாயிரம்‌, 

3. பெரிய திருமொழி 5-ம்‌ பத்து, 8-ம்‌ திருமொழி பா. 1 
.4, திருவாய்மொழி, முதற்பத்து, 7-ம்‌ திருவாய்மொழி பா. 

56. திருமாலை பா, 17. 


122 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


1 எ அறஞ்சுவர்‌ ஆக கின்ற 
அரக்கனார்க்‌.காட்செய்‌ யாதே 
புறஞ்சுவர்‌ கோலம்‌ செய்து ”? 
என்‌ வாழ்நாளை வீழ்நாள்‌ ஆக்கிவிட்டேனே” என்பார்‌... 


எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
2௭ இருளிரியச்‌ சுடர்மணிகள்‌ இமைக்கும்‌ நெற்றி, 
இனத்துத்தி அணிபணமா யிரங்கள்‌ ஆர்ந்த 
அரவரசப்‌ பெருஞ்சோதி அனந்தன்‌ என்னும்‌ 
அணிவீளங்கும்‌ உயர்வெள்ளை அணையை மேவித்‌ 
திருவரங்கப்‌ பெருககருள்‌ தெண்ணீர்ப்‌ பொன்னி 
திரைக்கையால்‌ அடிவருடப்‌ பள்ளி கொள்ளும்‌ 
'கருமணியைக்‌ கோமளத்தைக்‌ கண்டு கொண்டென்‌ 
கண்ணிணைகள்‌ என்றுகொலோ களிக்கும்‌ காளே,” 
என்பார்‌. 


தரவு கொச்சகக்‌ கலிப்பா 
3“ கம்பமத யானைக்‌ கழுத்தகத்தின்‌ மேலிருந்து 
இன்பமரும்‌ செல்வமும்‌ இவ்வரசும்‌ யான்வேண்டேன்‌ 
எம்பெருமான்‌ ஈசன்‌ எழில்வேய்‌ கடமலைமேல்‌ 
தம்‌ பகமாய்‌ நிற்கும்‌ தவமுடையேன்‌ ஆவேனே ?” 
என்பார்‌. 


தரவு கொச்சகக்‌ கலிப்பா 
4“ தருதயரம்‌ தடாயேலுன்‌ சரணல்லாற்‌ சரணில்லை 
விசைகுழுவு மலர்ப்பொழில்சூழ்‌ வித்துவக்கோட்‌ டம்மானே 
அரீசனத்தால்‌ ஈன்றதாய்‌ அகற்றிடினும்‌ மற்றவள்தன்‌ 
அருள்கினைந்தே அழுங்குழவி அதுவேபோன்‌ நிருந்தேனே 
என்பார்‌. 
1. திருமாலை பா, 6, 
2. பெருமாள்‌ திருமொழி, முதல்‌ திருமொழி பா, 1. 
3. க்‌ க நாலாந்‌ திருமொழி, பா. 5, 
4. 25 33 ஐந்தாம்‌ 27 39 1, 


சச 


புத்தகம்‌ | குலசேகரர்‌. 128. 


எழுசீர்க்கழி நடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
* தேட்ட ருந்திறல்‌ தேனி னைத்தென்ன 
ரங்க னைத்திரு மாதுவாழ்‌ 
வாட்ட மில்வன மாலை மார்வனை 
வாழ்த்தி மால்கொள்சிந்‌ தையராய்‌ 
ஆட்ட மேவிய லர்ந்த னழத்தயர்‌ 
வெய்து மெய்யடி யார்கள்தம்‌ 
ஈட்டம்‌ கண்டிடக்‌ கூடு மேலது 
காணும்‌ கண்பயன்‌ ஆவதே ?” 


என்பார்‌. இங்கனம்‌ அவர்‌ உயர்வற உயர்ஈகலம்‌ உடையவன்‌ 
ஆயெ திருமகள்நா தனிடத்தம்‌, அம்மணி முகில்வண்ணன்‌ 
அடியார்களிடத்தும்‌ ஆர்வமிக்க உள்ளத்தர்‌ ஆனார்‌. 
அவர்‌ ஒவ்வொருநாளும்‌, 
1 தோய்த்த தண்‌ டயிர்‌ வெண்ணெய்‌ பாலுடன்‌ 
உண்ட லும்முடன்‌ மாய்சீ சிகண்‌ 
டார்த்த தோளுடை எம்பி ரானென்‌ 
னரங்க னுக்கடி யார்களாய்‌ 
நாத்த மும்பெழ கார ணாவென்ற 
ழைத்த மெய்தழும்‌ பத்தொழு 
தேத்தி யின்புறு ம்‌” 
தொண்டர்கள்‌ பலரை வருவித்து அவர்களுடைய சேவடி 


களை அன்புடன்‌ ஏத்தி வாழ்த்தி ஆராதிக்கலானார்‌. 
குலசேகரர்‌ இராமாயணம்‌ கேட்டல்‌ 


இங்கனம்‌ ஞானமும்‌, ஆதிபகவனாயெ திருமகள்‌ நா தன்‌ 


அன்பும்‌, அவன்‌ அடியார்கள்‌ அன்பும்‌ உடையவரசாகிய- 
குலசேகரருக்கு, 


1, பெரு. திருமொழி, 2-ம்‌ திருமொழி பா. 4, 


194 ஆழ்வார்கள்‌ வரலாறு | [முதற்‌ 


1“அய்கணெடு மதிள்புடைசூழ்‌ அயோத்தி என்னும்‌ 


அணிதகரத்‌ துலகனை த்தம்‌ விளக்கும்‌ சோதி 
வெல்‌கதீரோன்‌, குலத்துக்கோர்‌ வீளக்காய்த்‌ தோன்றி 
விண்முமுதும்‌ உயக்கொண்ட வீரன்‌ றன்‌” 
காதையைக்‌ கேட்டலில்‌ விழைவு மிக்கது. அதனால்‌, 
2“ வாங்கரும்‌ பாதம்‌ நான்கா”? வகுத்தவரும்‌ அருந்தவச்‌ 
செல்வரும்‌ ஆகிய வால்மீகர்‌ அருளிய இராம காதையைத்‌ 
திருமகள்‌ காதன்பால்‌ அன்பு நிங்காதவரும்‌, மெய்ஞ்‌ 
ஞானம்‌ உடையவருமாகிய பெரியார்‌ ஒருவர்‌ நாடோ 
அம்‌ கூறக்‌ குலசேகரர்‌ கேட்வெரலானார்‌. அவர்‌ இராமா 
யணம்‌ கேட்கும்போது அவர்‌ மனம்‌ முழுதும்‌ அதில்‌ 
ஆழ்ந்துவிடும்‌. அடிக்கடி அவர்‌ கண்களினின்‌ அ நீர்‌ பெரு 
கும்‌. அவருக்கு இராம காதையைக்‌ கூறும்‌ பெரியார்‌, 
பரந்தாமனாகிய அப்பெருமான்‌, இவ்வுலகன்கண்‌ £ தட 
வரைத்தோள்‌ 'தசரதன்றன்‌ செல்வனாகத்‌ தோன்றிய 
அம்‌, அங்ஙனம்‌ தோன்றிய அப்பெருமான்‌ வ௫ட்டர்பால்‌ 
கலைகள்‌ யாவும்‌ ஓதி உணர்ந்து 'விளங்குகையில்‌, வந்த 
மறைமுனிவராகிய  விசுவாமித்திரருக்குப்பின்‌ இலக்கு: 
.மணனோடு சென்றதும்‌, இடைவழியில்‌, 3“வந்தெதிர்த்த 
,தாடகைதன்‌ உரத்தைக்‌ &றி'' அவளை அழித்ததும்‌, பின்னர்‌ 
விசுவாமித்திர முனிவருடைய வேள்வியைக்‌ காத்ததும்‌, 
அப்போது அவ்வேள்வியை அழிக்க வந்த ££ வல்லரக்கர்‌ 
உயிர்‌ உண்ட” போர்வன்மையும்‌ செங்கமலத்‌ திருமுகத்‌ 
அச்‌ சீதாப்பிராட்டிக்காகச்‌ 4“ இனவிடையோன்‌ இலை 
யிஅுத்து”? விளங்கிய தோள்வன்மையும்‌, மழுவாளேந்திய 
வராயெ பரசுராமர்‌ கொடுத்த வில்லை வளைத்து, அவரை 


“வென்று வேந்தர்களுடைய பகையைப்‌ போக்கியதும்‌, 


1, பெரு. திருமொழி 10-ம்‌ திருமொழி பா, 1, 
2. ௧, நா. செ. 1, 
3. பெரு, திரு. 10-ம்‌ திரு. பா. 2. 


ல்‌ 25 25 


புத்தகம்‌ | குலசேகரர்‌ 195- 


கைகேசியின்‌ சொல்லால்‌ பழைமை ஆ௫ிய ஈசரைத்‌ அறந்து 
கங்கையின்‌ கரையை அடைர்கதும்‌, அங்குப்‌ பத்தியிற்‌ 
இறந்த குகன்‌ வர, அவன ௮ அன்பினுக்கு உவர்து, அவன்‌ 
றன்‌ ஒப்பறு ஈண்பு கொண்டதும்‌, மறுநாள்‌ அவன்‌ 
கொணர்ந்த நாவாயில்‌ ஏறிக்‌ கங்கையைக்‌ கடந்து வனம்‌. 
போய்ப்‌ புக்கதும்‌, அங்கு அறைதற்கு அரிய அன்பினை, 
உடைய பரதன்‌ வரப்‌, பாதுகையை அளித்துத்‌ தான்‌ வரும்‌ 
வரையினும்‌ அரசு புரியும்படி அவனை அயோத்திக்கு 
அனுப்பிவிட்டுப்‌ பிறகு இத்திரகூடத்திற்‌ சென்று தங்கிய: 
அம்‌, பின்பு தமிழ்‌ முனிவராயெ அகத்தியரைக்‌ கண்டு 
வணங்‌, அவர்‌ கொடுத்த வில்லைப்‌ பெற்றுக்கொண்டு 
மதிழ்வெய்‌ திய தும்‌, பிறகு அங்கு வந்த, பிராட்டிக்குத்‌ அன்‌ 
. பம்‌ இயற்றத்தொடங்கிய சூர்ப்பககையின்‌ மூக்கை நீக்கிய: 
அம்‌, ஆகிய வரலாறுகளைக்‌ கூறிப்‌ பின்பு குலசேகரரை 
ரோக்கிச்‌, * சேரர்குல இலகராய்த்‌ தோன்றிய வேந்தர்‌ 
'வேர்தரே, பின்‌ சூர்ப்பயகை செய்தவற்றையும்‌, சீதை. 
மணாளன்‌, கரன்‌ முதலிய வல்லரக்கருடன்‌ போர்புரிந்த. 
இறத்தையும்‌ கூறுகின்றேன்‌ , கேட்பீராக,” என்று கூறத்‌. 
 தொடங்கனொோர்‌. 

“வேந்தர்‌ வேந்தரே, பின்னர்ச்‌ சூர்ப்பகை இராம - 
லக்குமணர்களை நோக்கி, 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
* ப்‌ ஏற்றநெடும்‌ கொடிமூக்கும்‌ இருகாதும்‌ 
முலையிரண்டும்‌ இழந்து வாழ 
ஆற்றுவனே வஞ்சனையால்‌ உமை யுள்ள 
பரிசறிவான்‌ அமைந்த தன்றோ 


* ஈண்டுக்‌ கூறுவன கம்பராமாயணத்தில்‌ உள்ளவை. “குல 
சேகரருக்கு வால்மீகராமாயணம்‌ கூறப்பட்டது” என்று கூறி, . 
ஈண்டுக்‌ கம்பராமாயணத்தில்‌ உள்ளவற்றைக்‌ கூறக்கூடுமோ 2: 


196 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


காத்றினிலும்‌ கனலினிலும்‌ கடியானைக்‌ 
கொடியானைக்‌ கரனை உங்கள்‌ 

கூற்றுவனை இப்பொழுதே கொணர்கின்‌ றேன்‌ 
என்றுசலம்‌ கொண்டு போனாள்‌.”? 


--(௧. ஆ. சூர்ப்பககைப்படலம்‌ செ, 148.) 


அவ்வாறு சினங்கொண்டு சென்ற சூர்ப்பககை, சனத்‌ 
தானத்திற்‌ சென்று, கரனைக்‌ கண்டு, தூம்பு எனத்‌ தோன்‌ 
அம்‌ மூக்கினின்‌ அம்‌ மற்ற உறுப்புக்களினின்‌ றும்‌ பெருகும்‌ 
இரத்தமும்‌ தன்‌ கூந்தலும்‌ அவன்‌ தாள்களிற்‌ படியும்படி 
'செவ்வானம்தன்‌ மேலே படாப்பெற்ற மேகம்‌ வீழ்ந்தாற்‌ 
போல வீழ்ந்து அரற்றலாயினள்‌. அவள்‌ அழுகையின்‌ 
ஒலியானது, அரக்கர்‌ அழிதற்கு உரிய காள்‌ ரெருங்கிவிட்‌ 
டதை அறிந்து, எமனுடைய கட்டளையினால்‌ எமனுடைய 
பணியாளர்களால்‌ அடிக்கப்படும்‌ முரசங்களின்‌ ஒலியைப்‌ 
போன்‌ திருந்தது. அதனைக்கண்ட கரன்‌, நெருப்புப்‌ 


பந்துகளைப்போலக்‌ கண்கள்‌ இவக்கச்‌ இனங்கொண்டு 


சூர்ப்பபகையை கோக்க, “ உனக்கு இத்தகைய 
கொடுமையைச்‌ செய்தவர்‌ யார்‌?” என்று கேட்டான்‌. 
சூர்ப்பமகை, “ தவவேடத்தை மேற்கொண்டவர்களும்‌, 


கட்டமைந்த வில்லையும்‌ வாளையும்‌ கையில்‌ ஏந்தியவர்‌ 
களும்‌, மன்மதனைப்‌ போன்ற அழிய மேனியை யுடையவர்‌ 
களூம்‌, அறத்தினின்று நீங்காத ஈல்லியல்பு அமையப்‌ 
பெற்றவர்களுமாடிய தசரதன்‌ மைந்தர்களே எனக்கு இத்‌ 
அன்பத்தை உண்டாக்கஇனார்கள்‌. அவர்கள்‌ உன்‌ வன்மை 


எனின்‌, கம்பர்‌, 

“ தேவ பாடையின்‌ இக்கதை செய்தவர்‌ 
மூவ ரானவர்‌ தம்முளும்‌ முந்திய 
நாவி னானுரை மின்படி கான்றமிழ்ப்‌ 
பாவினாலிது ணர்த்திய பண்பரோ ” 

அன்றலின்‌ கூடும்‌ என்க, 


புத்தகம்‌] குலசேகரர்‌ 127 


யைச்‌ சிறிதும்‌ மதித்திலர்‌. அறத்தை எங்கும்‌ நிலைபெறச்‌ 
செய்யவேண்டும்‌ என்னும்‌ எண்ணங்கொண்டவர்களாய்‌, 
“ அறத்திற்கு மாறான அரக்கர்களை அழிக்கக்கடவோம்‌ ? 
என்னும்‌ உறுதிகொண்டு அரக்கர்களை த்‌ தேடித்‌ திரிகன்‌ 
மூர்கள்‌. மண்ணினும்‌ வானினும்‌ காணமுடியாத அழ 
கனை உடைய பெண்‌ ஒருத்தி அவர்களுடன்‌ இருக்கின்றாள்‌. 
சொல்லுதற்கு அரிய அழகினை உடைய அவளை 
யான்‌ கண்டு, அவளை இராவணனுக்காக இலங்கைக்குக்‌ 
கொண்டுபோக எண்ணி, அவள்மேற்‌ பாய்ந்தேன்‌. அவ்‌ 
வீரர்கள்‌, அதனைக்‌ கண்டு என்‌ மூக்கைத்‌ துண்டித்து 
விட்டார்கள்‌ '' என்று கூறினாள்‌. 

அதனைக்‌ கேட்டவுடன்‌, கரன்‌, உலகமுழுதும்‌ 
எரிந்து அழியும்‌ என்று யாவரும்‌ அஞ்சும்படி கண்கள்‌ 
இவந்து தோன்றச்‌ சன ம்கொண்டு, * எனது தேர்‌ வருக, 
என்றான்‌. அவன்‌ அருகில்‌ இருந்த பதினான்கு அரக்கர்‌ 
கள்‌ அதனைக்‌ கேட்டு, “ஐய, தேவர்களும்‌ கண்டஞ்சும்‌ 
பேராற்றல்‌ படைத்த தாங்களா இரண்டு எளிய மனிதர்‌ 
கள்‌ மீது போருக்குச்‌ செல்வது? ௮ஃது உம்முடைய வீர 
மாகிய வெள்ளுடையில்‌ மாசு படிவிப்பதாகும்‌. யாங்கள்‌ 
செல்கின்றோம்‌,” என்றார்கள்‌. கரன்‌, அவர்களை கோக்க, 
“வீரர்களே, நீங்கள்‌ ஈன்று சொன்னீர்கள்‌. நான்‌. 
சென்று இச்சிறுவர்களோடு போர்‌ செய்யின்‌ தேவர்கள்‌ 
என்னைப்‌ பார்த்துச்‌ சிரிப்பார்கள்‌. நீங்கள்‌ சென்று, 
அவர்களை வென்று, அவர்கள்‌ உயிரைக்‌ குடித்து 
வம்மின்‌ ?? 

கண்டவுடன்‌ பகைவர்‌ 'அ௮ஞ்சியோடும்படி அமைந்த 
உருவத்தோற்றத்தினையும்‌, மலையையும்‌ நிலைகுலையச்‌ செய்‌ 
யும்‌ தோள்வன்மையினையும்‌ உடையவர்களாகிய அப்‌ பதி 
னால்வரும்‌, சூலம்‌, வாள்‌, மழு, தோமரம்‌, சக்கரம்‌, கால 


என்றான்‌. 


128 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


பாசம்‌, கதை முதலிய படைகளைக்‌ கையில்‌ ஏந்திக்‌ 
கொண்டு, சூர்ப்பககை பின்தொடர்ந்து வரச்‌ சென்று 
இராம இலக்குமணர்கள்‌ உள்ள இடத்தை அடைந்தார்‌ 
கள்‌. உடனே சர்ப்ப அவ்வரக்கர்களுக்கு அற்‌ 


இலக்குமணர்களைச்‌ சுட்டிக்‌ காட்டினள்‌. 


அவர்கள்‌, “இவர்களைப்‌ பிடிச்து மேலே எறிந்து, 
கீழே விழாதபடி நாம்‌ பற்றலாம்‌ ” என்பவர்களும்‌, “ஈம்‌ 
மிறைவன்‌ சொன்னபடி இவர்களை முடிப்போம்‌? என்ப 
வர்களுமாய்ப்‌ பன்ன சாலையைச்‌ சூழ்ந்துகொண்டார்கள்‌. 
சீராமன்‌ , இலக்குமணனை நோக்கி “நீ சதையைக்‌ காத்துக்‌. 
கொண்டிரு,” என்று கூறி, கையில்‌ வில்லை ஏந்திக்கொண்டு 
பன்னசாலையினின்று வெளியில்‌ வந்தருளினன்‌. அவ்வரக்‌. 
கர்கள்‌ கணைகள்‌, சூலம்‌ முதலிய படைகளை இராமன்மேல்‌. 
எறிய, அப்பெருமான்‌ அப்படைகளைச்‌ சல கணைகளால்‌ 
அழித்து, வேறு சல கணைகளை அவர்கள்மீது எய்தனன்‌.. 
அந்த வாளிகள்‌ அவ்வரக்கர்கள்‌ பால்‌ ஓடின. அவ்வரக்‌. 
கர்களுடைய தலைகள்‌ அவர்கள்‌ உடலை விட்டு ஓடின. 
அத்தீயவள்‌ , தன்னோடு வந்த அந்த அரக்கர்கள்‌ களத்‌. 
தில்‌ அழிந்தொழியக்‌, கைகளைத்‌ தலைமேல்‌ வைத்து 
அலறிக்கொண்டு கரனை நோக்கி ஓடினாள்‌. அவள்‌ ஓடின 
தோற்றம்‌, வலிய அரிமா ஒன்று களிறுகளைக்‌ கொன்று: 
விடப்‌, பிடியானது துதிக்கை தலைமேல்‌ உறப்‌, பிளி' 
றிக்கொண்டு ஓடுதலைப்போன்‌ நிருந்தது. அவளைக்‌ கண்ட. 
காவலர்கள்‌ கரனிடம்‌ ஓடினார்கள்‌. கரன்‌ தன்‌ ௮ரண்மனையி' 
னின்‌அ வெளியில்‌ ஓடிவந்தான்‌. ஓடிவந்த அத்தீயவள்‌ 
கரன்‌ அடிகளில்‌ வீழ்ந்து, “£6 அந்தோ ! அ௮க்கருமுஇல்‌ 
்‌ வண்ணன்‌ வாளி ஒன்று அம்யதினுலிவர்‌ தம்‌ உயிர்களையும்‌. 
8 கக்கல்‌ என்றாள்‌. 


புத்தகம்‌ | குலசேகரர்‌ 129 


கரன்‌, தன்‌ கண்கள்‌ குருதி பெருகி வருதல்போலச்‌ 
வக்க வெகுண்டு, அருகில்‌ இருந்த அரக்கர்களுள்‌ ஒரு 
வனை நோக்கி, “என்‌ தேரை விரைவில்‌ அழைப்பி' என்னு 
கூறி, மற்றும்‌ அங்கு இருந்தவர்களை கோக்க, “யானை 
கவின்மேல்‌ இவர்ந்து முரசு அறைந்து படைவீரர்கள்‌ 
யாவரும்‌ ஒரு நொடிப்பொழுதில்‌ வந்து சேரவேண்டும்‌ 
எனத்‌ தெரிவியுங்கள்‌, என்றான்‌. உடனே அவர்கள்‌ 
அவ்வாறே முரசு அறைந்து தெரிவித்தார்கள்‌. 

அம்முரசங்களின்‌ ஒலி தோன்றியவுடன்‌ யாளிகள்‌ 
பூட்டப்பட்டனவும்‌, சிங்கங்கள்‌ பூட்டப்பட்டனவும்‌, 
புலிகள்‌ பூட்டப்பட்டனவும்‌, யானைகள்‌ பூட்டப்பட்டன 
வும்‌, கரடிகள்‌ பூட்டப்பட்டனவும்‌, பன்றிகள்‌ பூட்டப்‌ 
பட்டனவும்‌, காற்றின்‌ வேகத்தைப்‌ பிற்படச்‌ செய்யும்‌ 
குதிரைகள்‌ பூட்டப்பட்டனவும்‌ ஆகிய தேர்ப்படைகள்‌ 
மாரிக்காலத்து மேகக்கூட்டங்கள்‌ ஒருங்கு திரண்டு 
வந்தாற்போல வந்தன. அப்படைகளைக்‌ கண்டு விண்ண 
வர்களும்‌ நாகர்களும்‌ அஞ்சி நடுங்கினார்கள்‌. அப்படைக 
ளாகிய கடல்‌, போர்‌ முரசங்களின்‌ ஒலியாயெ “பொம்‌? 
என்னும்‌ ஒலியையும்‌, தடக்கைகளாகிய அலைகளையும்‌ 
கொண்டு பொங்கி எழுந்து வந்த தோற்றம்‌, ஊழியின்‌ 
இறதியில்‌ மிக்க ஒலியையும்‌, பெரிய அலைகளையும்‌ உடைய 
கடலானஅ பொங்கி எழுந்துவந்தாற்‌ போன்றது. அத்‌ 
தேர்மீது ௮மைந்த கொடிகள்‌ அசைந்து ஆடும்‌ தோற்றம்‌, 
அலகைகள்‌ அத்தேர்ப்படையைக்‌ கண்டு (இனி எங்கள்‌ 
பசி ஆறிவிடும்‌? என்று மஃகிழ்ர்து கூத்தாடுதல்‌ போன்‌ 
திருந்தது. 

“விரைர்‌ அவரும்‌ மேகங்களின்‌ ஈட்டங்களோ? உரல்‌ 
அன்ன கால்களையும்‌, பனைத்துண்டங்கள்‌ போன்ற அதிக்‌ 
கைகளையும்‌, வச்சிரம்போன்ற கோடுகளையும்‌ பெற்றுவரும்‌ 

9 


180 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


கரிய மலைகளின்‌ கூட்டங்களோ ?? என்று கண்டோர்‌ 
கூறும்படியான யானைச்‌ சேனைகள்‌, நிலம்‌ நெளியவும்‌ 
இந்திரனுடைய யானை கேட்டு அச்சத்தினால்‌ உடல்‌ 
மெலிந்து வாடவும்‌, கண்டோர்‌ இவற்றின்‌ ஒலிக்கு முன்‌ 
இடி ஒலியானது கடல்‌ ஒலிக்குமுன்‌ கைதட்டும்‌ ஒலியைப்‌ 
போலும்‌ என்னும்படி பீளிறிக்கொண்டு வந்து திரண்டன. 

இவைகள்‌ காற்றையே காலாகச்கொண்டனவோ ?' . 
என்று கண்டோர்‌ கூறும்படி அமைந்த விரைவினை உடைய 
குதிரைப்படைகள்‌, கடலின்‌ இடையில்‌ பொங்கி எழுந்து 
வரும்‌ அலைகளின்‌ வரிசைகளைப்போல ௮ணி அணியாக: 
வந்து குவிந்தன, 

“இவைகள்‌, புலிகளின்‌ கூட்டங்களேர ? யானையின்‌ 
தொகுதிகளோ? மழையின்‌ ஈட்டங்களோ ? அல்ல, அல்ல 
சிங்கங்களின்‌ கூட்டங்கள்‌? என்று யாவரும்‌ கூறு தற்கு 
உரிய தோற்றம்‌ உடையவர்கள்‌ ஆயெ காலாள்‌ வீரர்கள்‌, 
'வேல்களும்‌, வாள்களும்‌, தோமரப்படைகளும்‌, ஈட்டி 
களும்‌, முசுண்டி. களும்‌, உலக்கைகளும்‌, பாசங்களும்‌, விற்‌ 
களும்‌, கணைகளும்‌ ஆகிய பல படைகளை ஏந்திக்கொண்டு 
பெரும்புலிக்கூட்டங்கள்‌ ஒருங்கு வந்து கூடினாற்போல 
வந்து கூடினார்கள்‌. 

காலனும்‌ கண்டு “இவர்கள்‌ நமக்கு அமைந்த காலர்‌ 
களோ?” என்று எண்ணும்படியான தோற்றமும்‌ ஆற்றலும்‌ 
, வாய்ந்தவர்களாகிய பதினால்வர்‌ படைத்‌ தலைவர்களும்‌, 
இர்‌ திரன்‌ முதலிய விண்ணவர்கள்‌ எறிந்த வச்சிரம்‌ முதலிய 
படைகள்‌ தம்மேற்‌ பட்டமாத்திரத்தில்‌ முறிபட்டுப்‌ பொடி 
யாய்த்‌ .தெறித்துச்‌ சர்தும்படியான வன்மை. அமைந்த 
தோள்களை உடையவர்களாகிய தூடணன்‌, திரிசிரன்‌ 
என்பவர்களும்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. அப்ப்டையின்‌ 


“பெருக்கம்‌, சிறந்த கணக்கு ௮ றிஞர்களும்‌, “£இப்படைகளை 


புத்தகம்‌] குலசேகரர்‌ 181 


அளவில்லன என்று கூறுதலன்றி இவ்வளவின எனக்‌ 
கணித்துக்‌ கூற தல்‌ அரிதினும்‌ அரிதாகும்‌?! என்பர்‌, 
இத்தகைய சேனைவெள்ளம்‌. இருவினைக்கட்ட அம்படி 
பற்றற்று விளங்கும்‌ பெரியோர்களிடத்திலும்‌, அவர்‌ 
களால்‌ நீக்குதற்கு அரிய சன்மையை உடையதாய்‌, உடன்‌ 
உறைந்து, உயிர்களை எமனுக்கு அளிக்கும்‌ -ரேரயைப்‌ 
போலச்‌ சூர்ப்பககை முன்செல்லச்‌ சென்று வள்ளலாதிய 
இராமபிரான்‌ உள்ள இடத்தை அடைந்தது, 
அவ்வரக்கர்களின்‌ சேனைகளின்‌ வேகத்தால்‌ காட்டில்‌ 
உள்ள மரங்கள்‌ வேருடன்‌ பெயர்ந்து வீழ்ந்தன. அம்மரங்‌ 
களின்மீது இருந்த பறவைகள்‌ யாவும்‌ கரன்‌ சேனை வரு 
தலை இராமனுக்குத்‌ தெரிவிக்கச்‌ செல்வன போல வானிற்‌ 
பறந்து பேரொலி செய்துகொண்டு சென்றன. இங்கங்‌ 
களும்‌, புலிகளும்‌, அஞ்சித்‌ தங்கள்‌ தங்கள்‌ குகைகளை 
விட்டு ஓடின, யானைகள்‌ எங்குச்‌ சென்றால்‌ ஈம்‌ முயிர்‌ 
தங்கும்‌ என்னும்‌ எண்ணத்துடன்‌ பிளிறிக்கொண்டு 
ஓடின. இவற்றின்‌ ஒலியின்‌ மிகுதியால்‌ சேனை வக்தமையை 
இராமலக்குமணர்கள்‌ உணர்க்துகொண்டார்கள்‌, 
உடனே இலக்குமணன்‌ வில்லை ஏந்திக்‌, கன தினம்‌ 
தரித்துத்‌, தூணீரத்தைத்‌ தோளில்‌ இட்டு, வாள இடை 
யில்‌ விசித்துக்கொண்டு, சீராமன்‌ மூன்‌ வந்து, அவ்வரக்‌ 
கர்களிடம்‌ சென்று போர்‌ புரிய விடை வேண்டினன்‌. 
எம்பெருமான்‌ “நீ சீதையைக்‌ காத்துக்கொண்டிரு. 
நான்‌ சென்று அவ்வரக்கர்களை எல்லாம்‌ வானிற்‌ செலுத்தி 
வருகின்றேன்‌,” என்று முழையினின்றும்‌ வெளிவரும்‌ 
இங்கம்போலப்‌ பன்ன சாலையினின்‌ அ வெளியே வந்தனன்‌. 


92 


உடனே சூர்ப்பககை, இவனே அரக்கர்களின்‌ பகைவ 
னாகிய இராமன்‌ '' என்று கூறினாள்‌. உடனே மேகங்கள்‌ 
மழையைச்‌ சொரிவதுபோல அரக்கர்கள்‌ இராமன்‌மீது . 


189 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


பலவகையான படைகளைச்‌ சொரிந்தார்கள்‌. இராமன்‌ 
உடனே வில்லை வளைத்துக்‌ கணைகளை எய்தனன்‌. அவை; 
பத்து, நாறு, ஆயிரம்‌, பதினாயிரம்‌, கோடியாகப்‌ பெரு 
அவ்வரக்கர்‌ சேனைமேற்‌ பாய்ந்தன. உடனே குருதிக்‌ 
குளங்களும்‌ குருதி ஆறுகளும்‌ உண்டாய்விட்டன. அவற்‌: 
றில்‌ அலைகள்‌ மிதந்தன. அரக்கர்களின்‌ தலைகளும்‌ தடக்‌ 
கைகளும்‌ மிதந்தன. யானைகளின்‌ அதிக்கைகள்‌ மிதக்‌ 
தன. தலையற்ற குதிரைகளின்‌ உடல்கள்‌ மிதந்தன. 

எஞ்சிய அரக்கர்கள்‌ அத்திறக்தினைக்‌ கண்டு, 
கடுஞ்சினம்‌ கொண்டு, கடலில்‌ தோன்றிய விடம்‌ 
எனப்‌ பொங்க, ஆரவாரம்‌ செய்துகொண்டு எழுந்து, 
வேல்‌, வாள்‌, மழு, சூலம்‌, அம்பு முதலிய படைகளைப்‌ 
பேரிடியோடு கூடி விடாமழையைச்‌ சொரியும்‌ மேகம்‌ 
போலச்‌ சொரியலானார்கள்‌ ?' என்னு இராமாயணம்‌ 
சொல்லும்‌ பெரியார்‌ கூறினர்‌. 

அப்போது குலசேகரர்‌ மனம்‌ முழுதும்‌ அவ்விராம 
சரிதையில்‌ ஆழ்க்துவிட்டது. அவர்‌ தம்மை முற்றும்‌ 
மறந்திருந்தார்‌. கரனுடைய சேனைகளின்‌ போர்‌ அப்‌ 
பொழுது நிகழ்வதாகவே எண்ணிவிட்டார்‌. “எம்‌ கரு 
முகில்‌ வண்ணனார்‌ தாம்‌ தனியாக வேறொருவர்‌ அணையும்‌. 
இன்றி நின்று, விண்ணவர்கள்‌ கண்டவுடன்‌ அஞ்சி ஈடுங்கி, 
ஓடிப்போ தற்குக்‌ காரணமாதிய பேராற்றலை உடைய கான்‌ 5; 
'தூடணன்‌, திரிசிரன்‌ என்பவர்களின்‌ அளவிற்‌ கடங்காத 
பெரும்‌ படையோடு போர்‌ புரிகன்றனசே! இஃதுயரத்ாய்‌. 
முடியுமோ? நாம்‌ ஈம்‌ ஆருயிர்த்‌ தலைவருக்கு நம்முடைய 
நால்வகைப்‌ படைகளுடன்‌ விரைந்து சென்று, உதவி 
புரிதல்‌ வேண்டும்‌?” என்று எண்ணினார்‌. உடனே படைத்‌ 
தலைவர்களை அழைத்து, எல்லாப்‌ படைகளையும்‌ திரட்டிக்‌ 
கொண்டுவரும்படி கூறினார்‌. படைத்தலைவர்கள்‌, 44 அவ்‌ 


புத்தகம்‌] . குலசேகரர்‌ 183 


வாறே ஒரு கொடிப்பொழுதில்‌ திரட்டிக்கொண்டு வரு 
இரோம்‌,” என்று கூறிச்‌ சென்று, ஒரிடத்தில்‌ இருந்து, 
“சோழ வேர்தனே முன்னரே ஈம்‌ அரசருக்குப்‌ பணிந்து 
விட்டான்‌. பாண்டிய மன்னனோ ஈம்மரசருக்குக்‌ கீழ்ப்‌ 
படிர்ததோடு அமையாமல்‌ தம்‌ அரும்பெறற்‌ செல்வியை 
யும்‌ மணம்‌ புரிவித்தனன்‌. இற்றரசர்களிலும்‌ எவரும்‌ 
நம்‌ வேந்தருக்குக்‌ ஜேப்படியா தவர்கள்‌ இல்லை. ௮ங்கனம்‌ 
இருக்சு ஈம்‌ அரசர்‌ படைதிரட்டச்‌ சொன்னததற்குக்‌ 
காரணம்‌ எதுவாயிருக்கும்‌? ஈம்‌ அரசருடைய கடவுள்‌ 
அன்பினையும்‌ நற்குணங்களையும்‌ உணர்ந்து ஈம்‌ அரசர்பால்‌. 
அனைவரும்‌ அன்புடையவர்களாகவே இருக்கின்றார்கள்‌. 
ஒருகால்‌ அவர்களுள்‌ யாரேனும்‌ ஈம்முடைய அரசா, 
மனநிலையைக்‌ கேட்டறிந்து, இகழ்ந்து கூறினரோ? யாது. 
காரணம்‌ ஆயினும்‌ ஆக.அவர்‌ கூறியபடி சாம்‌ படைகளை 
விரைவில்‌ திரட்டிக்‌ கொண்டுவந்து, பின்பு கிகழ்வனவற்றை 
அறிவோம்‌,” என்று முடிவுசெய்து விரைவில்‌ நால்வகைப்‌, 
படைகளையும்‌ திரட்டிக்கொண்டு வந்தார்கள்‌. அப்படை 
களைக்‌ கரன்‌ காணின்‌, “: விண்ணவர்களின்‌ படைகளை ஒரு 
(நொடிப்பொழுதில்‌ வெர்மிட்டு ஓடச்செய்த ஈம்‌ படை வீரர்‌ 
களும்‌ இப்படை வீரர்களுக்கு வெர்கிட்டு ஒடுவதன்றி 
எதிர்த்து நிற்கலாற்றார்கள்‌ '? என்று கூறும்படி இருந்தன, 
அப்படைகள்‌ என்றால்‌, அவற்றைப்பற்றி வேனு கூறவும்‌ 
வேண்டுமோ? குலசேகரர்‌ தம்முடைய தேரைக்‌ கொண்டு 
வரும்படி. கூற, அயலில்‌ இருந்த பாகன்‌ தேரைக்‌ கொண்டு 
வந்து நிறுத்தினான்‌. “உற்றது கொண்டு மேல்வந்தூறு 
பொருள்‌? உணரும்‌ அறிவின்‌ ஆற்றலை உடையவர்களாகிய 
அமைச்சர்கள்‌, குலசேகரருடைய மனகிலை இன்னது 
என்பதனை உணர்ந்துகொண்டு, இராமாயணம்‌ கூறும்‌ அப்‌ 


பெரியாரை மறைவில்‌ விளித்துச்‌ சிலவற்றைக்‌ கூறினார்கள்‌. 


154 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


இராமாயண்ம்‌ சொல்லும்‌ அப்பெரியாரும்‌ முலசேகருக்கு 
மூன்‌ சென்றார்‌. மூலசேகரர்‌ அவரை வணங்கி நின்றார்‌. 
அப்பெரியார்‌, கூலசேகரர்‌ முடியில்‌ மலரைச்‌ சொரிந்து, 
“அரசபேறே ! தங்கள்‌ அன்பு மேன்‌ மேலும்‌ பொலிவதாக, 
தங்கள்‌ வீரம்‌ வாழ்க. ஆ என்ன வியப்பு! கரனுடைய 
பெரும்படைகள்‌ ஒரு நொடிப்பொழுதில்‌ அழிந்து 
விட்டன. கரனும்‌, தூடணனும்‌, திரிசிரனும்‌ ஆருயிர்‌ 
தறந்தார்கள்‌. சக்கரவர்த்தியின்‌ இருக்குமாரர்‌ எல்லா 
அரக்கர்களையும்‌ அழித்துவீட்டுப்‌ பன்னசாலையை நோக்‌ 
இத்‌ திரும்பினார்‌. அருள்வடிலினளாயெ பிராட்டி எதிர்‌. 
கொண்டு வந்து அவர்‌ திருமேனியில்‌ அரச்கர்களுடைய 
படைகளால்‌ உண்டான புண்கள்‌ ஆறும்படி மார்போடு 
அணைத்துத்‌ தழுவிக்கொண்டனள்‌. “இளையவன்‌ வத்து 
அவர்‌ அடிகளில்‌ வீழ்ந்து தன்‌ கண்களின்‌ £ர்ப்பெருக்கால்‌ 
அவரடிகளை அலம்பினன்‌. - கார்வண்ணர்‌ அவர்களுடன்‌ 
பன்ன சாலைக்குச்‌ சென்று வீற்றிருந்து மகிழ்வுடன்‌ அவர்‌ 
கள்பால்‌, . ௮ளவளாவிப்‌ பேசிக்கொண்டிருக்கலானார்‌,* 
என்று உரைத்தனர்‌. 

'குலசேகரருக்கு அவற்றைக்‌ கேட்டவுடன்‌ தெளிவு 
உண்டாயிற்று. அவர்‌ தமது பரவசமான நிலையை அறிந்து 
கொண்டார்‌. இராமாயணம்‌ சொல்லும்‌ அப்பெரியாரை 
வணங்கி, அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு; 
அமைச்சர்களை நோக்க, * அறிஞர்களே, படைகளை 
அவ்வவற்றின்‌ இடங்களுக்கு அனுப்பிவிடுங்கள்‌ ,” என்னு: 
கூறிவிட்டுத்‌ தம்‌ அரண்மனைக்குச்‌ சென்றனர்‌. 

அமைச்சர்கள்‌ கூடி, நம்‌ மரசருக்கு வைணவர்களின்‌ 
கூட்றெவினலேயே இத்தகைய மனக்கலக்கம்‌ உண்டா 
யிற்று. அக்கூட்டுறவை ஓழித்தற்கான உபாயம்‌ யாது?” 
என்று ஆய்ந்து ஒரு முடிவிற்கு வந்தார்கள்‌. அம்முடி.வின்‌ 


புத்தகம்‌ | குலசேகரர்‌ 185 


படி குலசேகரப்‌ பெருமான்‌, ஆராதனைக்கு உரிய பெருமா 
னுடைய அணிகலப்‌ பேழையிலிருர்து ஈவமணிகளால்‌ 
அமைக்கப்பட்ட மாலை ஒன்றைப்‌ பிறர்‌ அறியாதபடி 
எடுத்து, மறைத்துவிட்டார்கள்‌. மறுநாள்‌, குலசேகரர்‌ 
எம்பெருமானை ஆராதித்தற்காக அணிகலன்‌ களை அப்‌ 
பெருமானுக்கு அணியத்தொடங்கி, அவற்றுள்‌, நவமணி 
மாலை ஒன்றைக்‌ காணாமையால்‌ வருந்தி, அமைச்சர்களை 
அழைப்பித்து, அதனை அவர்களுக்குத்‌ தெரிவித்தனர்‌. 1 
்‌ “எங்கள்‌ அன்புடைய இறைவரே, இங்குத்‌. தங்கள்‌ :: 
அன்பர்களாக வரும்‌ வைணவர்களை அன்றிப்‌ பிறர்‌ ஒரு 
வரும்‌ வர்திலர்‌. இங்கு அவர்கள்‌, தங்கள்‌ விருப்பம்‌ .. 
போல்‌ தடை சிறிதும்‌ இன்றி வந்து போகின்றார்கள்‌. ... 
ஆதலால்‌, அவர்களை யன்றிப்‌ பிறர்‌ எடுத்திருப்பார்கள்‌. 


என்று எண்ணுதற்குச்‌ சிறிதும்‌ நியாயம்‌ இன்று?” என்று... 


உரைத்தார்கள்‌. அமைச்சர்கள்‌ அனைவரும்‌ வேறு 6 ஒன்றுங்‌ ந 
கூறாமல்‌ அதனையே கூறினார்கள்‌. 
குலசேகரர்‌ அமைச்சர்களை நோக்கி, 4 ஆதனூர்‌ 
எந்தையடியார்‌, இடரான ஆக்கையிருக்க முயலாச்‌.9 
மடவார்‌ மயக்கின்‌ மயங்கார்‌ ; கடவுளர்‌. நாதனார்‌ 


ஆதரியார்‌: நான்‌ எனது என்னார்‌: 
பொருள்‌ ஆவி என்னும்‌ மூன்றையும்‌ 
செலுத்தியிருப்பவர்கள்‌.. அத்தகைய 
யார்கள்‌ எம்பெருமானது அணிகலனை. 
துணிவார்களோ ? அவர்கள்‌ எடுத்திரார:- ௨ 7 
நீங்கள்‌ நன்கு உணரும்படி செய்கின்றேன்‌. . னன்‌ 
ஒன்றும்‌ தடுத்தச்‌ சொல்லாமல்‌ ஒரு குடத்தில்‌. ஈல்ல 
பாம்பு ஒன்றை இட்டுக்‌ கொண்டுவரச்‌ செய்யுங்கள்‌,” 2 
என்றார்‌, ்‌ 


* அஷ்டப்பிரபந்தம்‌, தாற்றெட்டுத்‌ திருப்பதி அந்தாதி, செ. (3 


136 ஆம்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


அமைச்சர்கள்‌ சென்று ஓர்‌ இடத்திற்‌ கூடி யோடஃக்க 
லாயினர்‌. அவர்களுள்‌ ஒருவர்‌, “ இஃதெனன “கிணை 
வெட்டப்‌ பூதம்‌ புறப்பட்டது?” என்னும்‌ பழமொழியை 
ஒத்ததாயிருக்கின்றதே! ஒருகால்‌ நம்மை அக்குடத்தில்‌ 
கையிட்டு இங்கு வைணவப்‌ பெரியார்களை யன்றிப்‌ பிறர்‌ 
எவரும்‌ வந்திலர்‌ என்று உறுதி கூறுங்கள்‌” என்று சொல்‌ 
வார்போ லிருக்கின்றதே!'? என்றனர்‌. 

மற்றோர்‌ அமைச்சர்‌, “நீங்கள்‌ ஒப்புக்கொள்ளும்படி 
செய்கின்றேன்‌ என்று கூறாமல்‌, * நீங்கள்‌ உணரும்படி 
செய்கின்றேன்‌ ': என்றார்‌, அரசர்‌ ஆதலின்‌, அப்படி 
இராத,” என்றார்‌. 

வேறோர்‌ அமைச்சர்‌, அவரை நோக்கி, * நிங்கள்‌ 
அரசர்‌ சொற்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ நன்கு கவனித்துக்‌ 
கேட்டீர்கள்‌ ஆதலின்‌, இது கூறினீர்கள்‌. ஆம்‌; அப்படி 
இராது என்பது உறுதியே”? என்றார்‌. 

பின்பு எல்லா அமைச்சர்களும்‌, **இப்பொழுது 
அரசர்‌ கூறியபடி செய்வோம்‌; பிறகு கிகழ்வதை நோக்கு 
வோம்‌?! என்று தமக்குள்‌ முடிவுசெய்துகொண்டு சில 
பணியாளரால்‌ ஒரு குடத்தில்‌ நல்ல பாம்பை இட்டு 
அதனைக்‌ கொண்டுவர்து குலசேகரருக்கு முன்னே 
வைக்கச்‌ செய்தார்கள்‌. 

குலசேகரர்‌, “எம்பெருமான்‌, அடியார்கள்‌ அம்‌ 
மணிமாலையை எடுத்திரார்கள்‌ என்று நான்‌ கூறியது 
உண்மையாயின்‌, இப்பாம்பு என்னைத்‌ தீண்டாது ஆகுக,” 
என்று உறுதி கூறி, அக்குடத்தினுள்‌ கையை இட்டனர்‌. 
அப்பாம்பு. அவரைத்‌ தீண்டாமல்‌ ஒடுங்கி இருக்கது. 
குலசேகரர்‌, பிறகு தமது கையை எடுத்தார்‌. அப்பாம்பு 
கூடத்தினின்று வெளில்ந்து குலசேகரரை வணங்கிப்‌ படம்‌ 
எடுத்‌ தாடியது.. குலசேகரர்‌, -அவ்வரவினுக்குத்‌ தீங்கு 


யுத்தகம்‌] குலசேகரர்‌ 187 


யாதும்‌ செய்யாமல்‌ அதன்‌ இடத்திற்‌ கொண்டுபோய்‌ 
விடும்படி, அதனைக்‌ கொணர்ந்த பணியாளர்களுக்குக்‌ 
கட்டளை இட்டார்‌. 
அமைச்சர்கள்‌ உளம்‌ ஈடுங்கிக்‌, குலசேகரருக்குத்‌ 
தாங்கள்‌ செய்த தவற்றை விண்ணப்பித்து, அம்மணிமாலை 
யைக்‌ கொணர்ந்து அவர்‌ திருமுன்‌ வைத்து, அவருடைய 
திருவடி.த்தாமரைகளில்‌ தங்கள்‌ முடிபட வணங்கிஞார்கள்‌. 
குலசேகரர்‌, அவ்வமைச்சர்களை கோக்க, * அன்‌ 
புடையவர்களே, நீங்கள்‌ இவ்வுலக வாழ்க்கையை மெய்‌ 
யென்று எண்ணி, இதிலேயே உங்கள்‌ மனம்‌ முழுதையும்‌ 
செல்லவிட்டிருப்பதனோடு அமையாது எம்பெருமான்‌ 
திருவருளால்‌ அப்பெருமானுடைய திருவடித்தாமரை 
களைப்‌ பற்றி விடாமல்‌ அவற்றில்‌ நிலைகொண்டுள்ள வண்‌ 
டாய்‌ இருக்கும்‌ என்‌ மனத்தையும்‌ இவ்வுலக வாழ்வாகிய 
புல்லிய மலரில்‌ வந்து பொருர்‌தம்படி செய்ய முயல்கின்‌ 
நீர்கள்‌. 
கலி விருத்தம்‌ 
“ மெய்யில்‌ வாழ்க்கையை மெய்யெனக்‌ கொள்ளுமிவ்‌ 
வையத்‌ தன்னொடும்‌ கூடுவ தில்லையான்‌ 
ஐயனே அரங்கா வென்‌ றழைக்‌ கின்‌ மேன்‌ 
மையல்‌ கொண்டொழிக்‌ தேனென்‌ றன்‌ மாலுக்கே. 
(பெருமாள்‌ திரு, 3-ம்‌ திருமொழி பா. 1,) 
அன்றியும்‌ நீங்கள்‌ என்‌ செயல்களை யெல்லாம்‌ பேய்‌ 
கொண்டவர்களின்‌ செயலே எனக்‌ சகொண்டிருக்கின்‌ திர்‌ 
கள்‌. யான்‌ உங்கள்‌ எல்லாரையும்‌ பேயர்களாகவே 
கொண்டுள்ளேன்‌. 
- கலி விருத்தம்‌ 


“ பெய ரேயெனக்‌ கியாவரும்‌ யானு மார்‌ 
பேய னேயெவர்க்‌ கும்மிது பேசியென்‌ 
ஆய னேயரக்‌ காவென்‌ றழைக்கின்றேன்‌ 
பேய னாமொழிக்‌ தேனெம்‌ பிரானுக்கே.”” 


(பெருமாள்‌ திரு, 3-ம்‌ திருமொழி, பா. 8.) 


198 ஆழ்வார்கள்‌ வரலாறு | மூதற்‌- 


இனி, 
1* கம்பமத யானைக்‌ கழுத்தகத்தின்‌ மேலிருக்‌ 
தின்‌ பமரும்‌ செல்வமும்‌ இவ்வரசும்‌ யான்வேண்டேன்‌.;1 
என்‌ மைந்தனுக்கு முடி சூட்டிவிட்டு, 
' எம்பெருமான்‌ ஈசன்‌ எழில்வேம்‌ கடமலைமேல்‌ 
தம்பகமாய்‌ நிற்கும்‌ தவமுடையேன்‌ ஆவேன்‌,” 


மா அ கூறாமல்‌ அதற்குரிய செயல்களை விரைவிற்‌ செய்து 
முடிப்பீர்களாக,' என்ன கூறியருளினர்‌. 

அமைச்சர்கள்‌ அருமந்தக்‌ கன்றினைப்‌ பிரிய நேர்ந்த. 
கார்‌ஆ என மனங்‌ கலங்கிக்‌, கண்களினின் பு அருவி என 
நீர்‌ பெருகச்‌ சென்று, குலசேகரமுடைய திருமைந்தற்கு. 
முடிசூட்டுதற்குச்‌ செய்யவேண்டியவைகளை எல்லாம்‌: 
செய்து முடித்தார்கள்‌. குலசேகரர்‌ தாம்‌ கூறியபடியே 
தம்முடைய செல்வ மைந்தற்கு முடிசூட்டி மதிழ்ந்‌ த, 
அம்மைந்தற்குத்‌ தாம்‌ கூறவேண்டிய அரசியல்‌ அறங்கள்‌ 
முதலியவற்றை விளங்கக்‌ கூறியருளி, அச்செல்வ மைந்த: 
னிடத்தும்‌ அமைச்சர்கள்‌ முதலியவர்களிடத்தும்‌ விடை 
பெற்றுக்கொண்டு, 

“ எம்மாண்‌ பி லயஞன்கு நாவீனாலும்‌ 

எடுத்தேத்தி ஈரிரண்டு முகமும்‌? கொண்டு 
எம்மாடு மெழிற்கண்கள்‌ எட்டி னோடும்‌ 

தொழுதேத்தி இனிதிறைஞ்ச கின்ற செம்பொன்‌: 
அம்மான்றன்‌' மலர்க்கமலக்‌ கொப்பூழ்‌ தோன்ற 

அணியரம்கத்‌ தூவணையிற்‌ பள்ளி கொள்ளும்‌ 
அம்மான்‌ றன்‌ அடியிணை க€ழ்‌” 
அடியவர்களோடு அணுக, நாவுற வழுத்தி மகிழலாயினர்‌.. 

1. பெருமாள்‌ திருமொழி 4-ம்‌ திருமொழி, பா. 5, 

2. பெருமாள்‌ திருமொழி முதல்‌ திருமொழி, பா. 3. 

3. ஈண்டுக்‌ குற்றியலுகரம்‌ உயிர்வரக்‌ கெடாமல்‌ கின்றது. 


புத்தகம்‌ | - குலசேகரர்‌ ்‌ 189: 


இவர்‌ பெரிய பெருமாளாகிய இராமனிடத்திற்‌ 
போன்பு' உடையவராய்‌ அப்பெருமானுடைய: இவ்விய 
சரிதையைக்‌ கூஅம்‌ இராமாயணத்தைக்‌ கேட்டலையே 
பேரின்பப்‌ பேறாகக்‌ கொண்டிருந்தனர்‌. ஆத 
லின்‌, இவரைப்‌ “பெருமாள்‌ என்றும்‌, * குலசேசரப்‌ 
பெருமாள்‌ ” என்றும்‌ வைணப்‌ பெரியார்கள்‌ கூறலானார்‌ 
கள்‌. ஆதலின்‌, இவர்‌ அருளிய திருமொழிகளின்‌ (பதி 
கங்களின்‌) தொகைக்குப்‌ “பெருமாள்‌ திருமொழி ? எனும்‌ 
- திருப்பெயர்‌ வழங்குவதாயிற்று, இவர்‌ அருளிச்செய்த 
திருமொழிகள்‌ பத்து, அவற்றுள்‌, இரண்டு ஐந்து ஆறு 
ஆகிய மூன்று திருமொழிகளுள்‌, ஒவ்வொன்றினும்‌ 
பப்பத்துப்‌ பாசுரங்கள்‌ உள்ளன. மூன்றாம்‌ திருமொழி 
யில்‌ ஒன்பது பாசுரங்களும்‌, மற்றைத்‌ இருமொழிகளுள்‌ 
பதினொரு பாசுரங்களும்‌ இருக்கின்றன. ஆக, இவர்‌ 
அருளிச்‌ செய்த பாசுரங்களின்‌ தொகை நூற்று ஐந்தாம்‌.. 
இவருடைய பாசுரங்கள்‌ அன்பு நிறைந்து ததும்பி 
ஊசியைக்‌ காந்தம்‌ கவருவது போல்‌ கற்பார்‌ மனத்தைக்‌. 
கவர்வனவாய்‌ இருக்கின்றன. 

இவரைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ பாசுரங்கள்‌ சிலவற்றை அடி 
யிற்‌ காண்க. 


நேரிசை வெண்பா 
தொண்ட ரடிப்பொடியார்‌ தோன்‌ நியஊர்‌ தொல்புகழ்சேர்‌ 
மண்டங்‌ குடியென்பர்‌ மண்ணுலகில்‌ - எண்‌,சையும்‌ 
ஏத்தும்‌ குலசே கரனூர்‌ என உரைப்பர்‌ 
வாய்த்ததிரு வஞ்சிக களம்‌, 
இன்னமுதம்‌ ஊட்டுகேன்‌ இல்கேவா பைக்கிளியே 
தென்னரக்கம்‌ பாடவல்ல சீர்ப்பெருமாள்‌ - பொன்னின்‌ 
சிலைசேர்‌ துதலியர்வேள்‌ சேரலர்கோன்‌ எக்கள்‌ 
குலசே கரனென்றே கூறு, 


140 


அழ்வார்கள்‌ வரலாறு 


மாசிப்‌ புனர்பூசம்‌ காண்‌ மினின்று மாகிலத்தீர்‌ 
தேசித்‌ திவசத்துக்‌ கே தென்னிற்‌ - பேசுகின்றேன்‌ 
கொல்லி நகர்க்கோன்‌ குலசே கரன்பிறப்பால்‌ 
நல்லார்கள்‌ கொண்டாடும்‌ நாள்‌, 


வாழ்‌ திருநாமம்‌ 


எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
அஞ்சனமா மலைப்பிறவி ஆதரித்தோன்‌ வாழியே 
அணியரங்கர்‌ மணத்தூணை ௮டைந்துய்க்தோன்‌ வாழிமே 
வஞ்சிகக ரந்தன்னில்‌ வாழவந்தோன்‌ வாழியே . 
மாசிதனிற்‌ புனர்பூசம்‌ வந்துதித்தான்‌ வாழியே 
அஞ்சலெனக்‌ குடப்பாம்பில்‌ அல்கையிட்டான்‌ வாழியே 
அன வரத மிராமகதை அருளுமவன்‌ வாழியே 
செஞ்சொல்மொழி தாற்றஞ்சும்‌ செப்பினான்‌ வாழியே 
சேரலர்கோன்‌ செங்கமலத்‌ திருவடிகள்‌ வாழியே. 


குலசேகரர்‌ வரலாறு முற்றிற்று, 


6. ஆண்டாள்‌ வரலாறு 
தனியன்‌ 
நேரிசை வெண்பா 
அன்ன வயற்புதுவை ஆண்டாள்‌ அரங்கற்குப்‌ 
பன்னு திருப்பாவை பல்பதியம்‌ . இன்னிசையாஜற்‌ 


பாடிக்‌ கொடுத்தாள்கற்‌ பாமாலை பூமாலை 
சூடிக்‌ கொடுத்தாளைச்‌ சொல்லு. 


ஆண்டாள்‌ அவதாரம்‌ 


... அன்புக்கும்‌ அருளுக்கும்‌ உறையுளானவளும்‌, 
பொறுமையின்‌ வடிவாய்‌ விளங்குகின்‌றவளும்‌ ஆகிய 
பூதேவி, நான்மறைப்‌ பொருள்களையும்‌ திருமகள்‌ ரா தன்‌ 
திருவருளால்‌ ஈன்குணர்ந்தவராகிய பட்டர்பிரானாரால்‌ 
இவில்லி புத்தூரில்‌ வடபெருங்‌ கோயிலில்‌ அரவணையில்‌ 
அறிதுயில்‌ அமர்ந்திருக்கும்‌ எம்பெருமானுக்குப்‌ பல 
வண்ண மலர்களால்‌ திருமாலைத்‌ தொண்டினை இயற்‌: 
அதற்காக அமைக்கப்பட்ட நந்தனவனத்தில்‌ ஒருநாள்‌ 
அவர்‌ தம்‌ கையில்‌ ஏந்திய கருவியினால்‌ திருத்துழாய்ச்‌ 
செடிகளுக்காக மண்ணைக்‌ சளெறிக்கொண்‌ டிருக்கையில்‌ 
ஒரு திருத்துழாய்ச்‌ செடியின்‌ அடியில்‌ ஒரு பச்ளெங்‌ 
குழவியாய்த்தோன்‌ றி விளங்கனள்‌/ பட்டகாதர்‌ அக்‌ 
குழவியைக்‌ கண்டு, பொற்பாவை என்றே மயங்கி, 
இங்கு இஃது எப்படி வந்தது? இங்கு இதனைக்‌ கொண்டு 
வந்து வைத்தவர்யாரோ ?? என்று எண்ணலானார்‌. அப்‌ 
பொழுது ௮ப்பொற்பிளல்‌ குழவி ௮வசைக்‌ கண்டு அரற்றி 
யது: பட்டராதர்‌, அதனால்‌, * ஆ! இது பொற்பாவை 
அன்ற ; குழவியே!' என்று ஆர்வத்துடன்‌ அதனைத்‌ தம்‌: 
முடைய இருகைகளாலும்‌ எடுத்து, மார்புடன்‌ அணைத்த, 


142 ஆழ்வார்கள்‌ வசலாறு [முதல்‌ 


முத்தம்‌ இட்டு, அதனை கோக்க, ““இக்குழவியின்‌ அழகு 
அழகின்‌ எல்லையைக்‌ காட்டுவதாயிருக்கின்றதே! இ௫ பாற்‌ 
கடலில்‌ வந்த பொன்மகளின்‌ அவதாரமோ 9 பார்‌ வண்ண 
மடமங்கையின்‌ மாறு வடிவமோ? இது திருத்தழாய்ச்‌ 
"செடியின்‌ அடியினின்‌ ப! இடைத்தமையால்‌ ஒரு மானிட 
மங்கை பெற்ற குழந்தை யன்ற. இஃதோர்‌ தெய்வப்‌ 
பிறப்பாகிய குழவியே. மிதிலை வேர்தராயெ சனகர்‌ 
யாகசாலையின்‌ பொருட்டுப்‌ பூமியை உழுபடையால்‌ உழு 
கையில்‌ அம்மன்னர்‌ மன்னரது மகப்பே நில்லாத குறை 
நீங்கும்படி அவவுழமுபடைச்‌ ராலின்‌ அடியினின்று தோன்‌ 
திய பிராட்டியைப்‌ போல எம்பெருமான்‌ திருவரு 
ரல்‌ ஈம்முடைய மகப்பேறில்லாத குறை நீங்கும்படி. இக்‌ 
குழவி இத்துழாய்ச்‌ செடியின்‌ அடியினின் அ கோன்‌ 
மியதோ ? ஆம்‌, இது நமது மகப்பேறில்லா த குறையை 
நீக்கும்‌ பொருட்டு எம்பெருமான்‌ ஈமக்கு அருளிய குழ 
வியே. அதில்‌ ஐயுறவில்லை,? என்று எண்ணி, மகிழ்ச்சி 
மிக்கவராய்த்‌, தம்‌ மனையை அடைந்து, தம்‌ இல்லக்‌ 
இழத்தியாரை அழைத்து, அவர்‌ கையில்‌ அக்குழவியைக்‌ 
கொடுத்து, அது நிடைத்த வரலாற்றை அவருக்குக்‌ 
கூறினர்‌. 

அவ்வம்மையார்‌, பிறவிக்‌ குருடன்‌ கண்‌ பெற்றாற்‌ 
போல மகிழ்ச்சி மிக்கவராய்‌, உளத்தின்கண்‌ ஆர்வம்‌ 
ஊற்று நீர்‌ எனச்‌ சுரந்து எழ, ௮க்‌ குழவியை முத்தமிட்டு, 
மார்புடன்‌ அணை த்துக்கொண்டனர்‌. 

அப்போது அவ்வம்மையாரின்‌ கண்களினின்‌ று 
ஆரந்தத்தால்‌ நீர்‌ பெருகியது. பெருமற்‌ பெற்ற அக்‌ குழவி 
உண்ணுதற்கு அவ்வம்மையாரின்‌ மார்பினின்று பாலும்‌ 
சுரந்தது. அதனால்‌, அவ்வம்மையாருக்கு மிக்க வியப்பும்‌ 
களிப்பும்‌ உண்டாயின, 


புத்தகம்‌] - ஆண்டாள்‌ அன்‌ 148 


கலி ஏீருத்தம்‌ 
 எண்ணில்பல்‌ லுயிர்க்கெலாம்‌ இனிமை ஈந்தருள்‌ 
பெண்ணினை அணைத்தலும்‌ பிறங்கு கொங்கைபால்‌ 
தண்ணில வுறப்புனல்‌ தளிக்குங்‌ காந்த மொத்‌ 
துண்ணிறைம்‌ துதவவாங்‌ கூவம்‌ து நல்கினாள்‌ '? 
—(அரிசமயதீபம்‌, கோலைச்‌ சருக்கம்‌, செ. 16) 


, பிறகு பட்டஙாதர்‌, தாம்‌ வடபெருங்கோயில்‌ உடை 
யானுக்குச்‌ சாத்தும்‌ கோதைகளுக்கு (பூமாலைகளுக்கு) 
'உரிய மலர்களை அளிக்கும்‌ நந்தன வனத்தில்‌ அவதரித்த 
காரணத்தினாலோ? தமிழணங்கன்‌ குழலிற்‌ சூடுதற்கு 
உரிய பாமாலையா கிய கோதைகளை இனிப்‌ பாடித்தருவாள்‌ 
என்பதனை முன்னாக அறிந்ததனாலோ? அப்‌ பொற்‌ 


பாவைக்குச்‌ * கோதை” என்ற திருப்பெயர்‌ இட்டனர்‌, 


ஆண்டாளின்‌ வளர்ச்சி 


அக்கோதிலாத கோதைநாயகியார்‌, அக்குழவிப்‌ 
பருவத்தில்‌, மழலை மொழிகளைப்‌ பேசியும்‌, சப்பாணி 
கொட்டியும்‌, முத்தம்‌ அளித்தும்‌, கழங்கு அம்மானை என்‌ 
பவைகளை ஆடியும்‌, ஊசல்‌ உகைத்தும்‌ தம்முடைய தாய்‌ 
தந்தையர்களை மதிழ்வித்து வந்தார்‌, துழாய்‌, தோன்றும்‌ 
போதே மணமும்‌ உடன்‌ தோன்றி வளர வளர்‌ 
வது போலக்‌ கோகையார்‌, தோன்றும்‌ போதே மெய்ஞ்‌ 
ஞானமும்‌ உடன்தோன்றி வளர வளர்ந்து வந்தார்‌. பள்ள 
மடையை நீர்தானே சென்றடைவது போல அவர்பால்‌ 
கலையறிவு சென்றடைவதாயிற்று. 1ஆனுகள்‌ கடலையே 
கோக்குவது போல அம்மலர்முகச்‌ செல்வியார்‌ மனம்‌, 
ஒண்டாமரையாள்‌ கேள்வனையே நோக்குவதாயிற்று. 
மலர்களில்‌ மணமும்‌ தேனும்‌ ஒருங்கமைந்து விளங்குதல்‌ 


1. முதற்றிரு வந்தாதி பா, 07, 


144 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


போல அவரிடத்து மெய்ஞ்ஞானமும்‌, ௮ ரவணை அமலன்‌ 
பாலாம்‌ அன்பும்‌ ஒருங்கு கலர்சமைந்து வீளங்கின. ஆத 
லின்‌, அச்‌ செந்தமிழ்ச்‌ செல்வியார்‌, “என்றுகொல்‌ சுரு 
முகில்‌ வண்ணனாகிய கண்ணன்‌ என்முன்‌ வந்து காட்ட 
அளிக்கும்‌ நாள்‌”? என்று கருதுவார்‌. காயா மலர்களைக்‌ 
காணில்‌, *மாயாவோ வர்தருளாய்‌?? என்பார்‌; மை 
வண்ண மேகத்தைக்‌ கண்டால்‌ மெய்வண்ணம்‌ மாறித்‌ 
தளர்வார்‌. செந்தாமரை மலர்களைக்‌ கண்டக்கால்‌, “இம்‌. 
மலர்கள்‌ சண்ணனுடைய கண்கக£க்‌ காட்டி என்னை 
மயக்குகின்றனவே என்‌ செய்வேன்‌ ” என்பார்‌. “ ஆய்ப்‌ 
பெண்கள்‌ உறியில்‌ வைத்த தயிர்‌ வெண்ணேய்களை த்‌ 
திருடி உண்டு, யசோதைப்‌ பிராட்டி.யாரால்‌ உரலிற்‌. 
கட்டுண்டு, அடியுண்டு அழுத கள்வனே, நீ என்பால்‌ வந்து: 
அருள்‌ புரியாயானால்‌, *பத்துடை அடியவர்க்‌ கெளி 
யவன்‌ ? என்று பெரியார்கள்‌ கூறும்‌ கின்‌ புகழ்‌ மாசுண்‌ 
னும்‌?” என்பார்‌. கண்ணன்‌ திருப்‌ பெயர்களைக்‌ கேட்ட 
வுடன்‌ கனலில்‌ இடப்பட்ட வெண்ணெய்‌ என மனங்‌: 
கரைந்து அருவி எனக்‌ கண்ணீர்‌ பெருசச்‌ சோர்வுற்று 


நிற்பார்‌, 


ஆண்டாள்‌ திருமகள்‌ தாதனுக்குப்‌ 
பூமாலை சூடிக்கொடுத்தல்‌ 
இங்ஙனம்‌ ஓங்கி உலகளந்த உத்தமனிடத்துப்‌ 
போன்பு உடையவராதிய கோதையார்‌, தம்‌ ஆர்வ மிகுதி 
யினால்‌, பட்டநாதர்‌ வடபெருக்கோயிலில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ பெருமானுக்காகக்‌ கட்டிவை த்திருந்த மாலையை: 
அவரில்லாத சமயத்தில்‌ எடுத்துத்‌ தம்‌ குழலிற்‌ சூடிக்‌. 
கொண்டு, அணி பல அணிந்து, அம்பொன்‌ ஆடை உடுத்‌ 
அச்‌, கைவளை குலுக்கிக்‌, கொவ்வைச்‌ செவ்வாய்‌ திருத்தித்‌ 


ப்‌ புத்தகம்‌] ஆண்டாள்‌ வரலாறு 145: 


தம்மை ஒப்பனை செய்தகொண்டு, “அ க்கருமுஇல்‌ வண்ண 
னுக்கு நான்‌ கநேரொவ்வாதிரூக்கன்றேனோ ? கேரொத்‌ 
.. திருக்கன்றேனோ? கண்டறியக்‌ கடவேன்‌ ?? என்று எண்‌ 
' ணிக்‌, கண்ணாடியில்‌ தம்‌ வடிவை கோக்க, “எம்பெருமான்‌ 
என்பால்‌ அருள்‌ புரிவான்‌ என்பதில்‌ ஐயுறவின்‌ று?” என்‌ 
னும்‌ அணிவுகொண்டு, அவர்‌ வருதற்குள்‌ களைந்து வைத்து 
விட்டனர்‌. கோதையார்‌ அன்று முதல்‌ நாள்தோறும்‌. 
. அவ்வாறே செய்துவரலானார்‌. கோதையார்‌, இங்கனம்‌ 
்‌ ஒருநாள்‌ அம்மாலையைத்‌ தம்‌ குழலிற்‌ 'சூடிக்கொண்டிருக்‌ 
கையில்‌ பட்டகாதர்‌ வந்து அதனைப்‌ பார்த்து மனமிக 
- வருந்திக்‌ கோதையாரை நோக்கி, *£ அன்னாய்‌, ௮ந்தோ ! 
இச்செயல்‌ மிக்க குற்றம்‌ உடையது ஆகும்‌. குற்றம்‌ 
அற்றவனான ஈம்‌ பெருமானுக்காகக்‌ கட்டிய மாலையன்றோ?' 
்‌ இதனை நீ நின்குழலிற்‌ சூடிக்கொள்ளுதல்‌ தகுதியாகு. 
மோ 1”? என்று வருத்தமிக்க மனத்தினராய்க்‌ கூறி, 
்‌ அன்று ௮ம்மாலையை வடபெருங்கோயிற்‌ பெருமானுக்குக்‌ 
கொண்டுபோய்க்‌ கொடாமல்‌ இருந்துவிட்டனர்‌. 

்‌ அன்ற இரவு பட்டநாதர்‌ கனவில்‌ வடபெருங்‌ 
கோயில்‌ உடைய இறைவன்‌ "தோன்றி, * அன்பனே, 
நமக்கு நீ நாள்தோறும்‌ கொண்டுவந்து கொடுக்கும்‌ 
மாலையை இன்‌ அ கொண்டுவந்து கொடா ததற்குக்‌ காரணம்‌ 
யாத ?”” என்னப்‌, பட்டநாதர்‌, அப்பெறாமானை வணங்கிக்‌ 
கோதையார்‌ செயலை விண்ணப்பித்தனர்‌. அதனைக்‌ கேட்ட 
திருமகள்‌ நாதன்‌, ““அறிஞனே, கோதை குழலிற்‌ சூடிய: 
மாலையிலேதான்‌ மணம்‌ மிகுந்து தோன்றுஇன்ற து. 
. ஆதலின்‌, கோதை தன்‌ குழலிற்‌ சூடிக்‌ கொடுக்கும்‌ மாலையே. 
நமது விருப்பத்திற்கு உரியது ' ஆகும்‌ ?” என்று கூறி: 
யருளினன்‌. 

பட்டநா தர்‌, துயில்‌ நீங்கி எழுந்ததும்‌ தமது கனவில்‌: 

10 


146 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


திருமகள்‌ நாதன்‌ தோன்றிக்‌ ௯ றியருளியதை எண்ணி 
வியப்பும்‌ மசிழ்‌உம்‌ கொண்டு, ““ஈம்முடைய செல்வி திருமா 
மகள்‌ தானோ? நப்பின்னையோ? நிலமாமகளோ? ஈம்‌ 
மகளாகப்‌ பிறந்திட்டாள்‌? என்னு கருதி, அன்ற முதல்‌ 
தாம்‌ கட்டிய மாலையைக்‌ கோதையாரிடம்‌ கொடுத்து, 
அவர்‌ தம்‌ குழலிற்‌ சூடிக்‌ கொடுத்த பிறகே வடபெருங்‌ 
கோயிலுடைய இறைவனுக்குக்‌ சொண்டு போய்ச்‌ 
கொடுத்து வந்தனர்‌. அதனைத்‌ திருமகள்‌ நாதன்‌ அன்புடன்‌ 
ஏற்று வரலாயினன்‌. பட்டகாதர்‌ அதனால்‌ மதிழ்வெய்திச்‌ 
கோதையை நோக்கி, “நீ என்னை ஆண்டாளே ?” என்றார்‌. 
ஆதலின்‌, கோதையாருக்குச்‌ குடிக்கொடுத்த நாய்ச்சியார்‌; 
ஆண்டாள்‌ என்னும்‌ பெயர்களும்‌ வழங்கலாயின. 


கோதையார்‌ பாமாலை பாடிக்‌ கொடுத்தல்‌ 


பொற்கொடிபோன்ற கோதையார்‌, ஒரு கொள்‌ 
கொம்பிலே சேர்த்தற்கு உரிய பருவம்‌ எய்தினசாகப்‌ 
பட்டநாதர்‌, இச்செல்விக்கு ஏற்ற மணாளன்‌ யார்‌ ? எனச்‌ 
சில அறிஞர்பால்‌ . ஆராய்வாராயினர்‌. கோதையார்‌, 
அதனை அறிந்து தம்முடைய தந்தையாராகிய பட்ட 
காதரை நோக்கி, “ எந்தையீர்‌*, ஆழிசங்கேந்தும்‌ உத்தம 
ராகிய திருவரங்கருக்கு அன்றி மானிடவர்க்கென்று 
பேச்சுப்படில்‌ வாழகில்லேன்‌ ?” என்று கூறினர்‌. பட்ட 
காதர்‌ அம்மொழிகளைக்‌ கேட்டு, “என்னே இச்செல்வி 
கொண்ட உறுதி! எம்பெருமான்‌ இச்செல்வியின்‌ கருத்தை 
முற்று விக்கக்‌ கருதுவனோ? இத முடிவது எப்படி? 
எம்பெருமான்‌ திருவுள்ளம்‌ யாதோ? பத்துடைய அடிய 
வர்க்கு எளியவன்‌ ஆதலின்‌, இச்செல்வியின்‌ கருத்தை 
முடிக்கனும்‌ முடி க்கும்‌, எம்பெருமான்‌ தீருவுள்ளப்படியே 
னைக எர வ வாடன்‌ ரர அதது 


புத்தகம்‌ ] ஆண்டாள்‌ வரலாறு 147 


எதவும்‌ ஆகும்‌,” என்ன கருதி, மேல்‌ ஒன்றும்‌ கணும்‌ 
இருந்து வீட்டனர்‌. 


கோதையார்‌ மனம்‌ திருவரங்‌ கநா தன்‌ திருவருளையே 
ரோக்கியத. அதனால்‌, கோதையார்‌ உணவை மறந்தனர்‌. 
- அவர்‌ கண்களில்‌ நீர்‌ பெருகிவரும்‌. அவர்க்குப்‌ பலமுறை 
வெப்பமான மூச்சு உண்டாகும்‌. அவற்றால்‌ அவர்‌ உடல்‌ 
வாடியது, அவர்‌ கைவளைகள்‌ கையினின்‌ அம்‌ கழல்வன 
வாயின. 
கலிவிருத்தம்‌ 
பூம கன்‌ புகழ்‌ வானவர்‌ போற்றுதற்‌ 
காம கன்னணி வாணுதற்‌ றேவகி 
மாம கன்மிகு சீர்வசு தேவர்தம்‌ 
கோம கன்‌ வரிற்‌ கூடிடு கூடலே 
ஆய்ச்சி மார்களும்‌ ஆயரும்‌ அஞ்சிடப்‌ 
பூத்த நீள்கடம்‌ பேறிப்‌ புகப்பாய்ந்து 
வாய்த்த காளியன்‌ மேல்கடம்‌ ஆடிய 
கூத்த னார்வரிற்‌ கூடிடு கூடலே 
(காச்சியார்‌ திருமொழி 4-ம்‌ திருமொழி 8, 4.) 
என்று கூடலிழைப்பார்‌. இங்கனமாகிய கோதையாரைப்‌ 
பட்டராதர்‌ கண்டு, அவர்‌ மனத்தைத்‌ தேற்ற எண்ணி, 
அவரைத்‌ தம்‌ அருகில்‌ இருத்தி, ““அன்னாய்‌, எம்பெருமான்‌ 
அன்பர்களுக்கு எப்பொழுதும்‌ ' அவனுடைய அருட்‌ 
குணங்களை விளக்கும்‌ வரலாறுகளைக்‌ கேட்டலிலே விருப்‌ 
பம்‌ செல்லும்‌. அவர்களுட்‌ சிலருக்கு “நீடிய அரக்கர்‌ 
சேனை நீறுபட்டழிய வாகை, சூடிய சிலையிராமன்‌ தோள்‌ 
வலி: கேட்டலிலே மனம்‌ செல்லும்‌ ; சிலருக்கு, “ஏரார்ந்த 
கண்ணியசோதை யிளஞ்சிங்கம்‌' ஆகிய கண்ணனுடைய 
சரிதையைக்‌ கேட்டலில்‌ மனம்‌ செல்லும்‌, உனக்கு எவற்‌ 
றைக்‌ கேட்டலில்‌ மனம்‌, செல்லும்‌. உனக்கு எவற்றைக்‌ 
கேட்டலில்‌ விருப்பம்‌? கூறுக?” என்றனர்‌. 


148 ஆழ்வார்கள்‌ வரலாறு ்‌ [முதற்‌ 


கோதையார்‌, “எந்கைமீர்‌ என்‌ மனம்‌ எம்‌ பெருமான்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ நாற்றெட்டுத்‌ இருப்பதிகளின்‌ 
வரலாறுகளைக்‌ கேட்டலையே விழைகின்ற து? என்றனர்‌. 
பட்டகாதர்‌ அவ்வாறே நூற்றெட்டுத்‌ இிருப்பதிகளின்‌ வர 
லாஅகளையும்‌ கூறக்‌ கருதி, முதலில்‌ வடகாட்டுத்‌ திருப்பதி 
களின்‌ வரலா அகளையும்‌, பின்பு தொண்டைராட்டுத்‌ திருப்‌ 
பதிகளின்‌ வரலாறுகளையும்‌ கூறிப்‌, பின்னர்ச்‌ சோழகாட்‌ 
டுத்‌ திருப்பதிகளின்‌ வரலாறுகளைச்‌ கூறத்தொடங்கினர்‌. 
அப்போது கோதையார்‌, “எந்தைமீர்‌, நாற்றெட்டுத்‌ 
திருப்பதிகளுள்‌, முதன்மையாடிய “திருப்பதி யாதோ? 
அதன்‌ வரலாற்றைக்‌ கூறியருளுவீர்‌?? என்று கூறினர்‌. 

பட்டராதர்‌, “ என்‌ அருமைச்‌ செல்வியே, 

குடதிசை முடியை வைத்துக்‌ குணதிசை பாதம்‌ மீட்டி 

வடதிசை பீன்பு காட்டித்‌ தென்‌ இசை இலங்கை நோக்கிக்‌ 

கடல்நிறக்‌ கடவுள்‌ எந்தை அரவணைத்‌ துயிலும்‌ ?” 

(திருமாலை, பா, 19) 


திருவரங்கமே முதன்மையான த, அத்திருப்பதியின்‌ வர 
லாற்றினைக்‌ கூறுஇன்றேன்‌; கேட்பாயாக?” என்று அப்பதி 
யின்‌ வரலாற்றைக்‌ கூறிவரலானார்‌, திருவரங்கத்தின்‌ 
வரலாற்றினைக்‌ கேட்கையில்‌ கோதையார்‌ கண்களிற்‌ பல 
முறை நீர்‌ பெருகும்‌. அவர்‌ உடம்பில்‌ மயிர்க்கூச்செறி 
யும்‌; அவர்‌ திருவரங்கம்‌ உள்ள திசையை நோக்கக்‌ 
கைகூப்பித்‌ தொழுவார்‌. இருவரங்கத்‌ தின்னமுதர்‌ அருள்‌ 
வாழ்க என்பார்‌, 

பட்டநாதர்‌, கோதையாருக்குத்‌ திருவரங்கநா தன்‌ 
பால்‌ உண்டாயுள்ள ஆர்வமிகுதியை அறிந்து, அவர்‌ . 
மனம்‌ மகிழும்படித்‌ திருவரங்கத்தின்‌ வரலாற்றை வீளக்க 
மாகக்‌ கூறிமுடி த்தனர்‌. 


புத்தகம்‌] ஆண்டாள்‌ வரலாறு 149 


கோதையாருக்குத்‌ திருவரங்கராதனிடத்தில்‌ அன்பு 
மேன்மேலும்‌ பெருக வளர்ந்தது. ஆதலின்‌, 


எண்சீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
உள்ளூரும்‌ சிக்தைநோய்‌ எனக்கே தந்தென்‌ 
ஒளிவளையும்‌ மாகிறமும்‌ கொண்டார்‌ இங்கே 
தெள்ளூரும்‌ இளந்தெக்கின்‌ தேறல்‌ மாந்திச்‌ 
சேலுகளும்‌ திருவரங்கம்‌ நம்மூர்‌ என்ன 
'கள்ளூரும்‌ பைந்துழாய்‌ மாலை யானைக்‌ 
கனவிடத்தில்‌ யான்காண்பன்‌ கண்ட போது 
புள்ளூரும்‌ கள்வாமீ போகேல்‌ என்பன்‌ 
என்றாலும்‌ இதுநமக்கோர்‌ புலவி தா னே. 
(திருநெடுந்தாண்டகம்‌ பா. 29) . 
என்றும்‌, 
மின்னிலங்கு திருவுருவும்‌ பெரிய தோளும்‌ 
கரிமுனிந்த கைத்தலமும்‌ கண்ணும்‌ வாயும்‌ 
தன்னலர்ந்த நதுந்துழாய்‌ மலரீன்‌ ஒழே க 
தாழ்ந்திலங்கு மகரஞ்சேர்‌ குழையும்‌ காட்டி 
என்னலனும்‌ என்னிறையும்‌ என்சிம்‌ தையும்‌ 
என்வளையும்‌ கொண்டென்னை ஆளும்‌ கொண்டு 
பொன்னலர்ந்த நறுஞ்செருந்திப்‌ பொழிலி னூடே 
புனலரங்கம்‌ ஊரென்று போயி னாரே, 
(திருநெடுந்தாண்டகம்‌ பா, 25) 


என்றுங்‌ கூறுவர்‌. எம்பெருமான்‌ என்ன வந்து அருள்‌ 
புரிவானோ என்பார்‌. 
தரவு கொச்சகக்‌ கலிப்பா 
“கருப்பூரம்‌ நாறுமோ கமலப்பூ நாறுமோ 
திருப்பவளச்‌ செவ்வாய்தான்‌ தத்தித்‌ இருக்குமோ 
மருப்பொசித்த மாதவன்றன்‌ வாய்ச்சுவையும்‌ நாற்றமும்‌ 
விருப்புற்றுக்‌ கேட்கின்றேன்‌ சொல்லாழி வெண்சங்கே ” 
. (கா, திரு. 7-ம்‌ திருமொழி, பா. 1) 
எனபரா, 


150 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


கலித்துறை 
கார்க்கோடல்‌ பூக்காள்‌ கார்க்கடல்‌ 
வண்ணனென்‌ மேலும்மை 
போர்க்கோலம்‌ செய்து போர 
விடுத்தவன்‌ எங்குற்றான்‌ 
(கா. திரு. 10-ம்‌ திருமொழி, பா, 1 அடி 1, 2.) 

என்பார்‌, 

செந்தண்மை பூண்டோ ராய இல முதியவர்‌ இங்க 
னம்‌ ஆகிய கோதையாரது நிலையினைக்‌ கண்டு, அவரை 
நோக்க, * அன்னாய்‌, ஆய்ப்பாடியில்‌ ஆயர்‌ இறுமியர்‌ 
ஒருநாள்‌ கண்ணனோடு குரவை கோத்து, அதனாற்‌ களிப்பு 
மிக்காராயினார்‌. கண்ணன்‌ அதனை உணர்ந்தருளி, , * இம்‌ 
மீக்களிப்பு இவ்வாறே செல்லின்‌ இச்6றுமியர்க்குத்‌ 
அன்பம்‌ உண்டாம்‌ ; ஆதலின்‌, இதனை நாம்‌ மாற்றுதல்‌ 
வேண்டும்‌ ?' என்று திருவுளங்கொண்டு அவர்களைப்‌ 
பிரிந்து ஒளித்தனன்‌. கண்ணன்‌ பிரிவை ஆற்றாத அச்‌ 
சிறுமியர்‌ தங்களுள்‌ ஒருத்தியைத்‌ தீய காளியனே என்று 
விளித்தும்‌, ஒருத்தி, கான்‌ கண்ணன்‌ என்று சொல்லியும்‌ 
ஒருவா அ தங்கள்‌ ஆற்றாமை தணியப்பெற்றார்கள்‌ '? என்று 
கூறக்‌ கோதை நாய்ச்சியார்‌ தாமும்‌ அவர்களைப்போஷ்தி 
தம்‌ ஆற்றுமையைத்‌ தணித்துக்கொள்ளுதற்கு உரிய 
வழியை உன்னிச்‌ வில்லிப்புத்தாரைத்‌ திரு ஆய்ப்பாடி 
யாகவும்‌, ௮ப்பதியின்கண்‌ உள்ள பெண்களையும்‌ தம்மை 
பும்‌ ஆயர்களின்‌ பெண்களாகவும்‌, வடபெருங்கோயிலை 
நந்தகோபர்‌ திருமனையாகவும்‌, அக்கோயிலிலே கிற்ின்ற 
பெருமானைக்‌ கண்ணனாகவும்‌ கருதித்‌ தருப்பாவையைப்‌ 
பாடியருளிப்‌, பின்பு பதினான்கு திருமொழிகளைப்‌ (பதிகங்‌ - 
களைப்‌) பாடியருளினார்‌. இத்திருமொழிகளின்‌ பாசுரத்‌ 
தொகை மாற்று நாற்பத்து மூன்று. கோதையார்‌ 
இங்கனம்‌ பாடிய பின்னரும்‌ ஆற்றாதவசாய்‌, 


புத்தகம்‌] ஆண்டாள்‌ வரலாறு 151 


எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
““மைவண்ண நறுங்குஞ்சி குழல்பின்‌ தாழ 
மகரஞ்சேர்‌ குழைகிறாப்‌ா லங்‌ ஆட 
எய்வண்ண வெஞ்சிலையே தணையா இங்கே 
இருவராய்‌ வந்தாரென்‌ முன்‌ னே நின்னார்‌ 
கைவண்ணம்‌ தாமரைவாய்‌ கமலம்‌ போலும்‌ 
கண்ணிணையும்‌ அரவிந்தம்‌ அடியும்‌ அஃதே 
அவ்வண்ணத்‌ தவர்நிலைமை கண்டும்‌ தோழீ, 
அவரைநாம்‌ தேவரென்‌ றஞ்சி னோமே?” 
(திரு நெடுந்தாண்டகம்‌ 21.) 
என்றும, வட்‌ த 
“னறைவள மொன்‌ ரராயா நம்மை நோக்கா 
காணினார்‌ போலிறையே நயங்கள்‌ பின்னும்‌ 
செய்வளவில்‌ என்மனமும்‌ கண்ணும்‌ ஓடி 
எம்பெருமான்‌ திருவடிக்8ழ்‌ அனைய இப்பால்‌ 
கைவளையும்‌ மேகலையும்‌ காணேன்‌ கண்டேன்‌ 
சனமகரக்‌ குழையிரண்டும்‌ நான்கு தோளும்‌ 
எவ்வளவுண்‌ மடெம்பெறாமான்‌ கோயில்‌ என்றேற்‌ 
இதுவன்றோ எழிலாலி என்றார்‌ தாமே ”? 
(கை பா. 22.) 


என்றும்‌ கூறிச்‌ சோர்ந்து, கண்ணீர்‌ மல்க இருப்பா 
ராயினர்‌. பட்டகாதர்‌ கோதையாருக்கு ஆற்றாமை மேன்‌ 
மேலும்‌ வளர்ந்து ஓங்குதலைக்‌ கண்டு, மனம்‌ மிக வருந்தி, 
“£ இச்செல்வியின்‌ திறத்து நீ யாது கருதியிருக்இன்றனை ? 
இவள அ ஆற்றாமையை நீ அறிற்தலையோ ? இவள்‌ நாண 
ழிந்து வருந்துதலைக்‌ கண்டும்‌ இவள்பால்‌ நீ இரங்காமல்‌ 
இருத்தல்‌ கின்‌ போருளுக்கு ஏற்றதாகுமோ ? இவள்‌ 
சூடிக்‌ கொடுத்த மாலையை விரும்பி ஏற்றருளிய நீ இவளுக்கு 
இவள்‌ சூடக்கருதும்‌ கின்‌ மாலையை அளிக்காமல்‌ இருத்தல்‌ 
நினக்குத்‌ தகுதியாகுமோ ?” என்று பலவாறு அரங்கத்து 
௮ மலனை எண்ணிக்‌ கூறினர்‌. 


152 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


அன்றிரவு பட்டராதர்‌ கனவில்‌ இருவரங்கச்‌ செல்வ 
னார்‌ தோன்றி, “அன்புடையீர்‌, உம்முடைய செல்வி 
யாகிய கோதையை யாமே மணம்புரிக்துகொள்டின்றோம்‌. 
நீர்‌ கோதையை உடன்கொண்டு திருவசங்கத்‌ திருமுற்‌ 
றத்து ஏற வருவீராக ” என்னு அருளி மறைந்து, கோயிற்‌ 
பரிவாரமாகியுள்ளவர்‌ கனவிலும்‌ தோன்றி, நீங்கள்‌, 
குடை, கவரி, விருதுகள்‌, வாத்தியஙாஈள்‌ முதலிய பல 
சிறப்புக்களுடன்‌ சவில்லிப்புத்தூர்‌ ஏறப்போய்ப்‌ பட்டர்‌ 
பிரானாருடைய அருமைச்‌ செல்வியாயெ கோதையை நம்‌ 
, பட்டகாதரோடு ஈம்பால்‌ அழைத்து வருவீராக ? என்று 
பணித்தருளினன்‌. பிறகு பாண்டிகாட்டி றைவனாகிய 
வல்லபதேவன்‌ கனவில்‌ தோன்றி, “வேந்தனே, நீபல 
சிப்பந்திகளுடன்‌ சிவில்லிப்புத்தூருக்குச்‌ சென்று பட்ட 
நாதருடைய அருந்தவப்பேறாகிய கோதையை முத்துப்‌ 
பல்லக்கில்‌ ஏற்றி ஈம்‌ திருவரங்க நகருக்கு அழைத்து 
வருவாயாக '' என்றருளினன்‌. 

கோதையாரும்‌ அன்றிரவு பலவகைக்‌ கனவுகளைக்‌ 
கண்டு மடிழ்வெய்‌தினர்‌, அக்கனவுகள்‌ நீங்னெவாகக்‌ 
சோதையார்க்கு ௮ம்ம௫ழ்ச்சி ஒழிந்து அன்பமும்‌ தளர்ச்‌ 
சியும்‌ மிக்கன. அதனால்‌, * கனாக்களை ஈம்‌ தோழியினிடம்‌ 
கூறினால்தான்‌ ஈம்‌ மன த்திற்குத தெளிவு தோன்றும்‌ ?? 
என்று கொண்டு, மறுநாள்‌ காலையில்‌ தம்முடைய 
தோழியை அழைத்துக்கொண்டு தமது மனையின்‌ பின்‌ 
புறத்து உள்ள சோலைக்குச்‌ சென்று, அப்பொற்றொடியை 
நோக்கி, “£ என்‌ அன்புக்கு உரிய தோழியே, கான்‌ இரவு 
பல கனாக்களைக்‌ கண்டேன்‌. அவற்றை உன்னிடம்‌ கூறவே 
உன்னை இங்கு அழைத்‌ அவந்தேன்‌?' என்றார்‌. 

அம்மெல்லியல்‌, “நீ கண்ட கனவுகள்‌ உன்‌ மனத்‌ 


திர்கு இனீயனவாகவே இருந்திருக்கும்‌ என நம்பு 


புத்தகம்‌ | ஆண்டாள்‌ வரலாறு 158 


சன்றேன்‌'!” எனக்‌ கோதையார்‌, “தோழீ, நீ கூறியபடி 
அக்கனவுகள்‌ என்‌ மனத்தை மூழ்விப்பனவாகவே 
இருந்தன. அவை அகன்றபின்‌ என்‌ மனம்‌ தளர்வு எய்தி 
வருக்துவதாயிற்று. அவற்றைக்‌ கூறுகின்றேன்‌ ; கேள்‌ : 


கல்‌ விருத்தம்‌ 
வாரணம்‌ ஆயிரம்‌ சூழ வலஞ்செய்து 
நாரணன்‌ நம்பி நடக்கின்றான்‌ என்றெதிர்‌ 
பூரண பொற்குடம்‌ வைத்துப்‌ புறமெக்கும்‌ 
தோரணம்‌ நாட்டக்‌ கனாக்கண்டேன்‌ தோழீநான்‌. 
குங்குமம்‌ அப்பிக்‌ குளிர்சாந்தம்‌ மட்டித்து 
மன்கல வீதிவலஞ்‌ செய்து மணகீர்‌ 
அங்கவ னோடும்‌உடன்‌ சென்றங்‌ கானைமேல்‌ 
மஞ்சனம்‌ ஆட்டக்‌ கனாக்கண்டேன்‌ தோழிகான்‌. 
(நாச்சியார்‌ திருமொழி, 6-ம்‌ திருமொழி, பா. 1-10) 


“தோழி, இங்கனம்‌ கனாக்‌ கண்டுகொண்டிருக்கையில்‌ 
என்‌ மனம்‌ இன்பக்கடலில்‌ மூழ்கியிருந்தது. அக்கனவு 
மறைந்தவுடன்‌ அவ்வின்பமும்‌ என்‌ மனத்தை விட்டு நீங்கி 
யது; துன்பமே பெருகியது” என்றனர்‌. உடனே கோதை 
யார்‌ கண்களில்‌ நீர்‌ பெருகுவதாயிற்று, அதனைக்‌ கண்‌ 
ணுற்ற தோழி, * எனதன்‌ பிற்குரியவளே, பாரதப்போரில்‌ 
பகலை இரவாக்கிய மாயன்‌, உன்பாற்‌ இரவை பகலாக்கி, 
மாயம்‌ புரிந்து மறைந்தனன்‌ ; “மூலமே” என்ன அழைத்த 
யானையைக்‌ காத்தனன்‌ எனினும்‌, அவன்‌ எளிதில்‌ இரங்கி 
அருளும்‌ தன்மையன்‌ அல்லன்‌ ; தர்தையைப்போல்‌ 
மைந்தன்‌ என்பர்‌ பெரியோர்‌. அவன்‌ மைந்தனாகிய 
மாரன்‌ உலகினருக்கு இயற்றும்‌ துன்பங்களைக்‌ கண்டால்‌, 
அம்மாயப்பிரான்‌ தன்மை யாவருக்கும்‌ எளிதின்‌ விளங்கி 
விடுமே. அத்தகையான்பால்‌ அன்பினைச்‌ செலுத்தியபின்‌ 
அவன்‌ தானேவந்து அருளும்‌ அக்காலத்தை நோக்கி 


க 


154 ஆழ்வார்கள வரலாறு. [முதற்‌ 


யிருப்பதன்றி நாம்‌ செய்தற்கு உரியது யாது உளது?” 
என்றனள்‌. கோதையார்‌; ** தோழி, அப்பெருமான்‌ 
அங்ஙனம்‌ மாயம்‌ புரிபவன்‌ ஆயினும்‌ பத்துடையார்க்கு 
எளியவனாய்‌ வந்தருளும்‌ தன்மையனே. அவன்‌ யானை 
அழைத்தவுடன்‌ சென்று காத்ததும்‌, வேடனாயெ குகனை த்‌ 
தோழனாகக்‌ கொண்டதும்‌, சபரி கொடுத்த எச்சிலை 
நகர்ந்ததும்‌, அரசவையில்‌ அஞ்சி நின்ற இரெள பதிக்கு 
இரங்கிப்‌ புடவை மேன்மேலும்‌ வளர்ந்துவரச்‌ செய்து, 
அவள்‌ மானத்தைக்‌ காத்ததும்‌ அப்பெருமானது தன்‌ 
மையை நன்கு விளக்குவனவாகும்‌. அப்பெருமானையன்‌ றி 
வேறொன்றும்‌ வேண்டாத என்பால்‌ அவன்‌ இரங்கிவந்து ' 
அருள்புரிவன்‌ என்பதில்‌ ஜயுறவின்‌ அ” என்று அக்கரு 
முகல்‌ வண்ணனுடைய பேருட்டிறங்களைக்‌ கூறிக்கொண்‌ 
டிருந்தனர்‌. ்‌ ்‌ 
பட்டராதர்‌, தம்‌ காலைக்‌ கடன்களை முடித்துக்‌ 
கொண்டு கோதையார்‌ இருப்பிடஞ்‌ சென்றார்‌. ௮ங்குக்‌ 
கோதையார்‌ இல்லாமையின்‌ சோலைக்குச்‌ சென்று, அங்குக்‌ 
கோதையார்‌ தம்முடைய தோழியோடு பேசிக்கொண் 
டிருத்தலைக்‌ கண்டு, அவர்‌ அருகிற்‌ சென்று, கோதையார்‌ 
கண்களில்‌ நீர்‌ மல்‌இ யிருத்தலை நோக்கி, : அன்னாய்‌, 
வருர்தற்க; உன்‌ விழைவு இனி முடிர்துவிடும்‌ என்பதில்‌ 
ஜயம்‌ இன்று. எம்பெருமான்‌ இரவு என்‌ கனவிலே 
தோன்றி, “உம்முடைய அருமைச்‌ செல்வியை நான்‌ 
மணம்‌ புரிர்துகொள்சன்றேன்‌, ௮ம்‌ மென்னடையாளைத்‌ 
திருவரங்கத்திற்கு அழைத்துவருக” என்றருளினன்‌?? 
என்றுகூறிக்‌ கோதையாசைத்‌ தம்மனைக்குள்‌ அழைத்து 
வந்தனர்‌. அப்போது அரசன்‌ தூதர்கள்‌ வந்து, “அந்‌ 
தண்மை என்னும்‌ அணி அணிந்த பெரியீர்‌, திருவ ரங்க 
நாதர்‌ நமது நாட்டிறைவரது கனவில்‌ தோன்றிப்‌, பட்ட 


புத்தகம்‌ ] ஆண்டாள்‌ வரலாறு 155 


நாதர்‌ செல்வி திருவரங்கத்திற்கு வருதற்கானவற்றைப்‌: 
புரிக,” எனப்பணித்தருளினர்‌. ஆதலின்‌, தங்கள்‌ அரும்‌ 
பெறற்‌ செல்வியாரைத்‌ திருவரங்கத்திற்கு அழைத்துச்‌ 
செல்லும்படி ஈமது நாட்டு வேந்தர்‌ எங்களுக்குக்‌ கட்டளை 
யிட்டனர்‌. தங்கள்‌ அருமைச்‌ செல்லியார்‌ இவர்ந்து செல்‌ 
வதற்கு முத்துச்‌ சிவிகையையும்‌, தாங்களும்‌ தங்கள்‌ இல்‌ 
லக்‌ இழத்தியாரும்‌ உறவினரும்‌ இவர்ந்து செல்லுதற்குப்‌ . 
பல விசைகள்‌, தேர்கள்‌ முதலியவற்றையும்‌ அரசர்‌ 
கட்டளையாற்கொண்டு வந்தோம்‌. அவை தங்கள்‌ தரு 
மனை முன்‌ தெருவில்‌ தங்கள்‌ வரவை எதிர்‌ நோக்கி யிருக்‌ 
கின்றன?” என்னு கூறினார்கள்‌. 

அவர்கள்‌ அங்ஙனம்‌ கூறிக்கொண்டிருக்கும்போதே 
திருவரங்க கா தருடைய பரிவாரமாந்தர்கள்‌ மாலை முதலிய 
வற்றோடு பட்டறாதரிடம்‌ வந்தார்கள்‌, அரச தூதர்கள்‌ 
தாங்கள்‌ கூற வேண்வெனவற்றைக்‌ கூறி முடித்தபின்‌, 
அப்பரிவார மாந்தர்கள்‌ பட்டரகாதரை வணங்கி, “அரும்‌ 
தவச்‌ செல்வரே, இரவு எங்கள்‌ கனவில்‌ திருவரங்கத்து 
அமலன்‌, காட்சி அளித்து, “நீங்கள்‌ விடியற்‌ காலையிற்‌ புறப்‌: 
பட்டுச்‌ 2வில்லிப்புத்தாருக்குச்‌ சென்று பட்டகாதரோடு 
அவருடைய அருமைச்‌ செல்வியாய்‌ விளங்கும்‌ கோதை: 
யைப்‌ பல இிறப்புச்களுடன்‌ அழைத்து வம்மின்‌ என்று 
கூறியருளினன்‌”” என்று உரைத்துத்‌ தாங்கள்‌ கொண்டு. 
வந்த மாலை முதலியவற்றைப்‌ பட்டகாதரிடம்‌ கொடுத்‌: 
தார்கள்‌. 

பட்டர்பிரானார்‌, அவற்றை எல்லாம்‌ கேட்டுப்‌ பெரு 
வியப்பு எய்தி, “என்னே ! எம்பெருமான்‌ திருவருள்‌ இருர்‌' 
தபடி ! தன்பால்‌ அன்பு வைப்பாரிடத்து ௮வன்‌ வைக்கும்‌: 
அன்பு அவர்கள்‌. அன்பினும்‌ பல மடங்கு அதிகமான 
தாசு அன்றோ இருக்கின்றது” என்று தமக்குள்‌ கருத: 


156 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


லானார்‌. அவருக்கு ஆனந்தத்தால்‌ கண்ணீர்‌ பெருகியது. 
கோதையார்‌, “நாம்‌ இரவு கண்ட கனவு நனவாகும்‌ . 
காலம்‌ எய்திற்றுப்போலும்‌ ; இத்தனை பேரும்‌ ஒரே வகை 
யாக அரங்கநாதன்‌ தங்கள்‌ கனவில்‌ தோன்றிக்‌ கூறினன்‌ 
என்று கூறுகின்றனர்‌. ஆதலின்‌, இனி நம்பெருமான்‌ திரு 
வருளை நாம்‌ பெறுவோம்‌ என்பதில்‌ ஐயுறவின்‌ அ”! என்று 
கருதி மனத்தெளி வெய்தினர்‌. கோதையாருடைய தோழி 
அவரை நோக்கி, ““பொற்பாவாய்‌ இனிக்‌ கருமுகில்‌, கின்‌ 
கூந்தல்‌ பொலிவைக்‌ கண்டு அஞ்சும்‌. கடல்‌, நின்‌ கண்‌ 
களின்‌ விசாலத்தைக்‌ கண்டு அஞ்சும்‌. மதி, நின்முகப்‌ 
பொலிவைக்‌ கண்டு அஞ்சுமேயன்றி, அவற்றிற்கு, நீ 
இனி அஞ்சவேண்டுவதில்லை ?? என்று கூறிப்‌ புன்முறுவல்‌ 
புரிந்தனள்‌, 

பாண்டிய காட்டிறைவாது கட்டளையால்‌ வள்ளுவர்‌ 
கள்‌ யானைகளின்மேல்‌ இவர்ந்து, சிவில்லிப்புத்தூர்‌ முதல்‌ 
திருவரங்கம்‌ வரையினும்‌ உள்ள ஊர்களில்‌ இருப்பவர்‌ 
களுக்குக்‌ கோதையாருடைய திருமணத்தைப்‌ பறை 
அறைந்து தெரிவித்தார்கள்‌. அவ்வூர்களில்‌ உறையும்‌ மக்‌ 
கள்‌ வியப்பும்‌ களிப்பும்‌ ஒருங்கு எய்திப்‌ பூப்பந்தல்களைக்‌ 
கட்டிப்‌, பல நிறங்களையுடைய கொடிகளை வரிசையாக 
நட்டு, புது மணல்களைப்‌ பரப்புதற்கு உரிய இடங்களிற்‌ 
பரப்பித்‌, தெருக்களை அலகிட்டுத்‌ தூய்மையாக்கிக்‌, 
கோலங்கள்‌ இட்டு, அங்கங்கு விளக்குகளையும்‌ பூரணப்‌ , 
பொற்குடங்களையும்‌ வைத்துக்‌ கோதையார்‌ வருகையை 
எ தீர்‌ நோக்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

பட்டநா கர்‌ விருப்பின்‌ படி மறையவர்கள்‌ பலர்‌ பல 
புண்ணிய ஈதிகளினின்று புனல்களைக்‌ கொண்டுவந்தார்‌ 
கள்‌. கோதையாருடைய தோழிகள்‌ அப்புனல்களால்‌ 
கோதையாரை நீராட்டிப்‌, பொன்னாடை உடுத்து, 


புத்தகம்‌] ஆண்டாள்‌ வரலாறு 157 


கோதையார்‌ கரிய கூந்தலில்‌ சிகழிகை என்னும்‌ மாலை: 
யைச்‌ சூட்டினார்கள்‌. ௮௮ கருமுகிலின்‌ இடையில்‌ தோன்‌ 
அம்‌ மதிஎனப்‌ பொலிவுற்றது. நெற்றியின்மீது பல மணி 
கள்‌ பதித்த சுட்டி என்னும்‌ அணியை மயிர்‌ ஒழுங்கின்‌ 
பக்கம்‌ சாரக்‌ கட்டித்‌ தொங்கவிட்டார்கள்‌. ௮துபிறைச்‌ 
சந்திரனை உடுக்கள்‌ பல வந்து கதுவியது போலத்‌ தோன்‌ 
நியது. கோதையார்‌ காதுகளில்‌ குழைகள்‌ இட்டார்கள்‌, 
அவை கோதையார்‌ தம்‌ விழிகள்‌ வந்து உந்துதலால்‌ ஆடும்‌ 
மணி யூசல்‌ என அளசைக்தாடாமின்றன. அவருடைய 
தோள்களில்‌ பல நிறமணிகள்‌ பதித்த அணிகளை அணிந்‌ 
தார்கள்‌. அவற்றால்‌ மூங்கில்களுள்‌ முத்தைத்‌ தனுவனவே 
யன்றி வேறு மணிகளை த்‌ தருவன வும்‌ உளபோலும்‌ என்று 
கண்டார்‌ ஐயு௮ம்படி ௮த்தோள்கள்‌ தோன்றின. அவர்‌ 
கைகளில்‌ ஒளிமிக்க மணிகளைப்‌ பதித்த வளைகளை அணிந்‌ 
தார்கள்‌. அவை, “இச்‌ செல்வியின்‌ கைகளாகய 
தாமரைகள்‌ இரவினும்‌ பொலிவு குன்றாமல்‌ விளங்குதற்குக்‌ 
காரணம்‌ யாது? அதனை நாம்‌ ஈன்கு அறிதல்‌ வேண்டும்‌?” 
என்‌ அ சூரியன்‌ கருதி ,இருசிறு வட்ட வடிவங்கள்‌ கொண்டு 
வந்து அக்கைத்‌ தாமரைகளைச்‌ சற்றிக்கொண்டாற்போல்‌ 
விளங்கின. இடையில்‌ பல மணிக்கோவையாகிய மேகலை 
யையும்‌ அதன்‌ கழ்‌ ஒளி மிக்க மணிகளையுடைய தாரகச்‌ 
'சம்மை யென்னும்‌ மணிவடத்‌ தொகுதியையும்‌ பூட்டினார்‌ 
கள்‌. அவை, உடுக்கூட்டங்கள்‌, கோதையாருடைய 
இடையை ஆகாயம்‌ என்று எண்ணி வட்டமாக ஒருக்கு. 
கூடி வந்து அ இல்‌ தங்கனாற்போல விளங்கின. கோதையார்‌ 
அடிகளில்‌ பாதச்‌ சலம்புகளை அணிந்தார்கள்‌. அவை: 
: இச்செல்வியின்‌ அடியிணைகள்‌ அனிச்சப்‌ பூவினும்‌ மிக்க 
மென்மையானவை. இவற்றை மேன்‌ மேலும்‌ அணிகளை 
யிட்டு வருத்தாதீர்கள்‌' என்று கூறுவன போல ஒலித்தன... 


158 ஆழ்வார்கள்‌ வரலாறு | முதற்‌ 


கோதையார்‌ பாதங்களில்‌ செம்பஞ்சுக்‌ குழம்பை ஊட்டி. 
னார்கள்‌. அத செந்தாமரை மலர்களுக்குச்‌ செக்கிறம்‌ 
உட்டினாற்‌ போன்றிருந்தது. கோசையாருடைய விழி 
களில்‌ மைதீட்டினார்கள்‌ : ௮ஃது அவருடைய மனத்திற்‌ 
குடி கொண்டுள்ள அரங்கத்தமுதனுடைய இருமேனியின்‌ 
நிறம்‌ யாவரும்‌ அறியும்படி வெளிப்போர்து, அவர்‌ கண்‌ 
களில்‌ வந்து தங்கனாற்போல்‌ விளங்கின. கோதையாரு 
டைய பிறை தலில்‌ திருச்சூரணத்தோடு கத்தூரி காமம்‌ 
இட்டார்கள்‌. அவை, * இச்செல்வி செய்யவள்‌ துணை வி; 
கற்பகம்‌ ௮மைந்த தூயாள்‌ என்பனவற்றை யாவர்க்கும்‌ 
நன்கு தெரிவிப்பன போன்‌ அ விளற்னெ. மற்றும்‌ அணி 
தற்குரிய அணிகள்‌ எல்லாவற்றையும்‌ அணிந்தார்கள்‌. அவ்‌ 
வணிகள்‌, அழகிற்‌ சிறந்தவர்கள்‌ எனப்‌ புலவர்கள்‌ புகழும்‌ 
மானிட மகளிர்‌ எல்லாம்‌ இவளுக்‌ குட்பட்டவர்களே என்‌ 
பதனை யாவர்க்கும்‌ உணர்ச்துவன போன்னு ஒளிர்ந்தன. 
இங்கனம்‌ ஒப்பனை செய்த பின்‌ தோழிப்‌ பெண்கள்‌, 
கோதையாரைப்‌ பொற்பல்லக்கில்‌ இவர்வித்தற்கு அன்‌ 
னப்‌ பெடையைச்‌ சூழும்‌ மயிற்‌ குழாங்கள்‌ எனச்‌ சூழ்ந்து 
அழைத்துச்‌ சென்றார்கள்‌. கோதையார்‌ பல்லக்கின்‌ 
௮ருகிற்‌ சென்று நின்றார்‌. அரங்கத்‌ தமலனை ஒரு மானிட 
மகள்‌ மணக்கப்‌ போகின்றாள்‌ என்னும்‌ செய்தியை 
உணர்ந்த தேவர்களும்‌ தெய்வ மாதர்களும்‌ வானில்‌ வந்‌ 
திருந்து கோதையாரை நோக்கி, இவ்வுரு பல பூண்கள்‌ 
பூட்டப்பெற்ற பொற்பாவையோ ? மானிட மகள்தானோ? 
என்று ஐயம்‌ உறுவார்‌ ஆயினார்‌. அப்போது கோதை 
யார்‌ பல்லக்கில்‌ இவர்தற்குத்‌ தமது நடையைக்‌ கற்கும்‌ 
பொருட்டுத்‌ தம்மைச்‌ சூழ்ந்து வரும்‌ அன்னக்‌ குழாங்கள்‌ 
எனத்‌ தோழியர்கள்‌ சூழ்ந்து வரச்‌, றடிகளில்‌ இட்ட 
சிலம்புகள்‌ ஒலிக்க நடந்தனர்‌. தேவர்களும்‌ தெய்வ மாதர்‌ ' 


புத்தகம்‌] . இண்டாள்‌ வரலாறு 159 


களும்‌ கோதையார்‌ நடத்தலைக்‌ கண்டு “ பொற்பாவை 
யல்லள்‌. இந்நங்கை பாற்கடல்‌ செல்வியோ? பார்‌ 
வண்ண மடமங்கையோ ? இவளை அரங்கத்து இறைவன்‌ 
மணந்துகொள்வன்‌ என்பதில்‌ யாதும்‌ ஐயுறவு இன்ற ? 
என்று ஒருவரோடு ஒருவர்‌ கூறி மகிழ்வு எய்தினார்கள்‌. 
கோதையார்‌ சென்று பல்லக்கில்‌ ஏறினார்‌. உள்ளங்‌ கவரும்‌ 
குழலிசை ஒரு பால்‌ எழுந்தது. மனங்கவர்‌ யாழிசை மற்‌ 
றொருபுறம்‌ தோன்றிற்று, இனியனவாகிய இயம்‌ பல 
ஆர்த்தன. பட்டர்பிரானாரும்‌ தம்‌ மனைவியாருடன்‌ மற்‌ 
றொரு சிவிகையில்‌ இவர்ந்து, கோதையார்‌ இவர்ந்து செல்‌ 
ஓம்‌ இவிகையைப்‌ பின்‌ தொடர்ந்து சென்றனர்‌. பட்ட 
நாதருடைய உறவினர்கள்‌ ஆயெ மகளிரும்‌ பல்லக்‌ 
குகளில்‌ ஏறிக்கொண்டு அவர்‌ பல்லக்கைப்‌ பின்‌ 
தொடர்ந்து சென்றார்கள்‌. பாண்டிய நாட்டு இறைவனால்‌ 
அனப்பப்பட்டோர்‌ பல வகை ஊர்திகளில்‌ இவர்ந்து 
கொண்டு பின்‌ தொடர்ந்தார்கள்‌. கோயிலினின்ற வந்த 
பரிவார மாந்தர்கள்‌ மறைகளை ஓதிக்‌ கோதையாரை 
வாழ்த்தி முன்‌ செல்லலானார்கள்‌. £வில்லிப்புத்தூரில்‌ 
உள்ள மற்ற மகளிரும்‌ பல்லக்கிலும்‌ தேர்‌ முதலியவற்றி 
ஓம்‌ இவர்ந்து சென்றார்கள்‌. ஆடவர்கள்‌ பரிகளிலும்‌ 
மற்றும்‌ பல ஊர்திகளிலும்‌ ஏறிச்‌ சென்றார்கள்‌. பல 
ஆடவர்களும்‌ மகளிரும்‌ வாகனங்களில்‌ ஏறிச்‌ செல்‌ ஓதலை 
விரும்பாமல்‌ கோதையாருடைய இவிகைக்கு முன்னும்‌ 
பின்னுமாக நடந்து சென்றார்கள்‌. பட்டராதருடைய 
உறவினர்கள்‌ ஆகிய மாதர்களுள்‌ ஒரு மடமான்‌ தன்‌ 
தோழியை நோக்க, “தோழி, எம்பெருமான்‌ இராமனாக 
அவதரித்து மிதிலை வேந்தர்‌ செல்வியையும்‌ கண்ணனாக 
அவதரித்து உருக்குமணிப்பிராட்டி முதலியவர்களையும்‌ 
மணந்தனன்‌ என்னு கூறுதல்‌ ஏற்கக்‌ கூடியதே. ஆனால்‌, 


160 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


அர்ச்சை வடிவினில்‌ உள்ள அரங்கநாதன்‌ கோதையை 
மணந்துகொள்வான்‌ என்பது நடக்கத்‌ தக்கது என்று 
எனக்குத்‌ தோன்றவில்லை? என்றாள்‌. அதனைக்‌ கேட்ட 
அத்தோழி, ““மடவனமே! எம்பெருமான்‌, 
நேரிசை 0வண்பா 
தீமருகந்த தெவ்வுருவம்‌ அவ்வுருவம்‌ தானே 
தமருகந்த தெப்பேர்மற்‌ றப்பே்‌--தமருகந்‌ 
தெவ்வண்ணம்‌ சிந்தித்‌ திமையா திருப்பரே 
அவ்௨ண்ணம்‌ (இயற்பா முதற்றிருவந்தா தி--44) 
ஆவன்‌ என்பர்‌ பெரியார்‌. ஆதலின்‌, அரங்கத்தமலன்‌ 
கோதைக்கு அருள்புரிவன்‌ என்பதில்‌ நீ ஐயுற வேண்டா. 
பிரகலாதனுக்கு இரணியனது அரண்மனையின்‌ கற்‌ ஜாண்‌ 
களூள்‌ ஒன்றினின்று தோன்றி அருள்புரிந்த அப்‌ 
பெருமான்‌ தன்‌ வடிவமாகவே அமைந்துள்ள அர்ச்சை 
வடிவினின்‌ ௮ கோதைக்கு அருளுவன்‌ என்பதில்‌ அருமை 
என்‌? தோழி, நீ கோதையின்‌ திருமணத்தைக்‌ கண்டு 
களித்தற்குப்‌ பல ஊர்களினின்‌ று ஆடவரும்‌ மகளிரும்‌ 
திரள்‌ திரளாகக்‌ திரண்டு வரும்‌ காட்சியை நோக்குக?” 
என்றாள்‌. 
அவற்றைக்‌ கேட்ட அத்தாழ்குழல்‌, * தோழி, ஆட 
வரும்‌ மகளிரும்‌ கடல்போலத்‌ இரண்டு வருகின்றார்களே. 
கோதையாரின்‌ திருமணத்தின்போது இத்தனைபேரும்‌ 
சென்றால்‌ கோயிலின்‌ இடம்‌ பேோதுமோ ?? என்றாள்‌. 
மற்றவள்‌, “தோழி, பாண்டிய நாட்டு இறைவர்‌ கோதை 
யின்‌ திருமணத்தை ஆடவரும்‌ மகளிரும்‌ சிலருக்குப்‌ பின்‌ 
சிலர்‌ ஒழுங்காகச்‌ சென்று கண்டு திரும்புதற்கு உரிய 
ஏற்பாடுகளைச்‌ செய்திருக்கின்றனராம்‌. அன்றியும்‌, அன்‌ 
நனம்‌ செல்லும்‌ ஆடவரும்‌ மகளிரும்‌ அங்கங்காத்‌ தங்‌ 
உண்டு மகிழ்ந்து செல்லுதற்குரிய ஏற்பாடுகளையும்‌ செய்‌ 


புத்தகம்‌ | ஆண்டாள்‌ வரலாறு 161 


திருக்கன்றனராம்‌. பாண்டிய நாட்டில்‌ உள்ள அதிகாரி 
களும்‌ அங்கங்கு அவற்றிற்கு வேண்டிய உதவிகளைப்‌ புரி 
கின்றார்களாம்‌. இவற்றை நம்மரசருடைய பரிவார மார்‌ 
தர்களுள்‌ ஒருவர்‌ எங்கள்‌ அகத்துக்காரரிடம்‌ கூறினர்‌,” 
என்றாள்‌. மற்றொரு பல்லக்கில்‌ உள்ள மகளிருள்‌ ஒருத்தி, 
தன்‌ தோழியை கோக்கித்‌, “தோழி, இருவரங்கத்தை 
நாம்‌ அனைவரும்‌ சென்று அடைதற்கு எத்தனை நாட்கள்‌ 
ஆகும்‌ ?? என்றாள்‌. அதனைக்‌ கேட்ட மற்றொருத்தி, 
“தோழீ, குறைந்த அளவு .ஒருவாரமேனும்‌ ஆகும்‌.?? 
என்றாள்‌. - மற்றொரு சிவிகையில்‌ இருந்த மகளிருள்‌ 
ஒருத்தி, தன்‌ தோழியைப்‌ பார்த்துத்‌ * தோழீ, சதையின்‌ 
மணத்தைக்‌ கண்டு களித்தற்காக அயோத்தியினின்்‌ று 
மிதிலயை நோக்கி ஆடவரும்‌ மகளிரும்‌ கடலெனத்‌ 
திரண்டு ஆரவாரித்துச்‌ சென்ற காட்சியை வால்மீக 
முனிவர்‌ இராமாயணத்தில்‌ வருணித்துக்‌ கூறியிருப்பதை 
இதுகாறும்‌ பலமுறையும்‌ கேட்டுக்‌ களித்துவந்தோம்‌. 
அவர்‌ கூறிய அக்‌ காட்சியை நாம்‌ இன்று நேரில்‌ காண்‌ 
கின்றோம்‌. இது முன்‌ நாம்‌ கேட்டு அடைந்த மகிழ்ச்‌ 
யிலும்‌ பன்மடங்கு மிக்க மகிழ்ச்சியை உண்டாக்குவதா 
யிருக்கின்றது.”? என்றாள்‌. அதனைக்‌ கேட்ட மற்றவள்‌, 
“தொழீ,சீதையும்‌ இராமனும்‌ ஆகிய மணமகளும்‌ மண்‌ 
மகனும்‌ மிதிலையில்‌ இருக்கத்‌ தசரதர்‌ முதலியோர்‌ 
அயோத்தியினின்‌ று சென்றார்கள்‌. நாம்‌ மணமகளாகிய 
கோதையுடன்‌ செல்கின்றோம்‌. இவ்வாறு நாம்‌ மண 
மகளுடன்‌ செல்வதும்‌ நம்முடைய மகிழ்ச்சி மிகுவதற்குக்‌ . 
காரணம்‌ ஆகும்‌ ? என்றாள்‌. . 

_ இங்கனம்‌ பலரும்‌ பலவாறு பேசிக்கொண்டும்‌, தல்‌ 
கும்‌ இடங்களில்‌ தங்க உண்பன உண்டும்‌ மகிழ்வுடன்‌ 
சென்றார்கள்‌. அனைவரும்‌ பாண்டிய நாட்டைக்‌ கடந்து, 

14 ்‌ 


162 ஆழ்வார்கள்‌ வரலா அ! | முதற்‌ 


சோழநாட்டை அடைத்து, உறையூரு க்கு ௮ருஇல்செல்று 
கையில்‌ உடன்‌ செல்லும்‌ மகளிருள்‌ ஒருத்தி, தன்‌ 
தோழியை ரோக்கித்‌, “தோழீ, அதோ, பெருந்திரளாக 
ஆடவரும்‌ மகளிரும்‌ நம்மை எதிர்மோக்கி வரு 
கின்றார்களே; அவாகள்‌ யாராய்‌ இருப்பார்கள்‌ ?? என்றாள்‌. 
அதனைக்‌ கேட்ட மற்றவள்‌, “£ மடவனமே, அவர்களுக்‌ 
குரிய சின்னங்கள்‌ முன்னே வருகின்றன. அவற்றால்‌: 
அவர்கள்‌ அரசரைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்பது உனக்கு. 
விளங்கவில்லையா? அதோ அக்கூட்டங்களின்‌ இடையில்‌ 
தம்‌ ஒளியினால்‌ உடுக்குலங்களை இகழ்தற்கு உரியன வாடிய. 
பன்மணிகள்‌ பதித்த பொன்முடி இரத்திற்‌ பொலியக்‌. 
காண்போர்‌ கண்கள்‌ கூசி மூடிக்கொள்ளும்படி ஒளியை: 
வீசும்‌ வாளை நீண்ட கையிற்‌ பற்றி, மலைக்குவடுகளை எள்ளி 
நகையாடும்‌ திரண்ட தோள்களையும்‌ குவளைப்‌ போ தினைப்‌ 
பழிக்குங்‌ கருநெடுங்கண்களையும்‌ உடையவராய்‌ வருபவர்‌ 
நம்‌ பாண்டிய நாட்டு இறைவராவார்‌. அவர்‌ அருகில்‌ இரு. 
புறத்தினும்‌ வருகின்‌ றவர்கள்‌ அவருடைய அமைச்சர்கள்‌ 
போலும்‌. அவரைச்‌ சூழ்ந்து பலவகைப்‌ படைகளை ஏக்‌இக்‌ 
கொண்டு வருகின்றவர்கள்‌ அ௮வ்வேந்தருடைய மெய்க்‌ 
காவலர்களாகியு வீரர்கள்‌ என்று அறி. கண்டோர்‌ ௮ஞ்‌. 
சும்‌ உடல்‌ அமைந்தவர்களாக மெய்க்காவலர்களுக்குப்‌: 
பின்னே வருகின்றவர்கள்‌ அம்மன்னருடைய படைத்‌. 
- தலைவர்கள்‌ போலும்‌, அவர்கள்‌ நம்முடைய பட்டர்‌ 
பிரானாரையும்‌ அவருடைய அருமைச்‌ செல்வி அகிய 
ம்க்‌ ற எதிர்கொண்டு அழைத்துச்‌ செல்லுதற்‌. 
காக ஊர்திகள்‌. இன்றி ஈடந்து வருகின்றார்கள்‌. ஈம்‌. 
முடைய பட்டகாதருடைய மேன்மை அளவிடற்கரிய 


தாகும்‌, அவர்‌, 


புத்தகம்‌] ஆண்டாள்‌ வரலாறு 163 
பாண்டியன்‌ கொண்டாடப்‌ பட்டர்பிரான்‌ வந்தானென்‌ 
நீண்டிய சங்கம்‌ எடுத்தாத--வேண் டிய 
வேதங்கள்‌ ஓதி விரைந்து, 

(பெரியாழ்வார்‌ தனியன்‌) 


கிழியலுத்தவர்‌ அல்லரோ? அவருடைய பெறலருஞ்‌ 
செல்வியாகிய கோதையின்‌ மேன்மை, பட்டநாதரது 
மேன்மையையும்‌ விஞ்சிவிட்டது. இவ்வாய்ப்பு அருமையி 
னும்‌ அருமையே?? என்றாள்‌. அதனைக்‌ கேட்ட மற்றவள்‌ , 
“தோழி, எல்லா உலகங்களுக்கும்‌ தனிமுதல்‌ அரசாய்‌ 
“விளங்கும்‌ எம்பெருமானே இவர்களை எதிர்கொண்டு உப 
சரித்து அழைத்து வரும்படி தன்‌ பரிவாரமாந்தர்களை 
்‌ அனுப்பினன்‌ எனின்‌, மற்றை அரசர்கள்‌ இவர்களை எதிர்‌ 
கொண்டு வந்து அழைப்பதில்‌ அருமை யாத உளது?” 
என்றாள்‌. 
அதனைக்‌ கேட்ட முன்னவள்‌ “தோழீ, 

கோதையின்‌ மேன்மை பட்டகாதர.த மேன்மையை விஞ்சி 
விட்டது என்னு கூறியதன்‌ கருத்தை நீ விளக்கினை ?? 
என்றாள்‌. இவர்கள்‌ இங்கனம்‌ பேடிக்கொண்டிருக்கையில்‌ 
பாண்டிய நாட்டு இறைவன்‌ வந்து, : பட்டகாதரையும்‌ 
'“கோதையாரையும்‌ கைகூப்பி வணங்க நின்று, பட்ட 
நாதரை நோக்கிப்‌, பெரியார்‌ வணங்கும்‌ பெரியீர்‌, தரு 
வரங்கத்‌ தமுதன்‌ என்‌ கனவில்‌ தோன்றித்‌ தங்களையும்‌ 
தங்கள்‌ அருமைச்‌ செல்வியாராகிய கோதையாரையும்‌ 
எதிர்கொண்டு அழைத்து வரும்படி பணித்தருளினன்‌. 
தங்களையும்‌ தங்கள்‌ செல்வியாரையும்‌, தங்களுடன்‌ வம்‌ 
திருப்பவர்களையும்‌ திருவரங்கநாதன்பால்‌ அழைத்துச்‌ 
” என்றார்‌. 
கோதையாரை ஒழிந்த மற்றையார்‌ அனைவரும்‌ தங்கள்‌ 


- செல்லவே யான்‌ வந்தேன்‌ ; எழுந்தருளுக 


தங்கள்‌ ஊர்‌ இகளினின்‌ அ இறங்கிவிட்டனர்‌. அரசனும்‌ 


164 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதல்‌ 


அமைச்சர்கள்‌ முதலியவர்களும்‌ முன்‌ செல்லப்‌, பட்ட 
நாதர்‌ அவர்களைப்‌ பின்தொடர்ந்து சென்னார்‌. கோதை 
யார்‌ இவர்ந்துள்ள' சிவிகை அவரைப்‌ பின்தொடர்ந்தது. 
மற்றவர்கள்‌ கோதையாரது சிவிசையைப்‌ பின்தொடர்ந்து 
சென்றார்கள்‌. கட்டியங்காரர்கள்‌ “ ஆண்டாள்‌ வர்தாள்‌ ; 
சூடிக்கொடுத்தாள்‌ வந்தாள்‌; சுரும்பார்‌ குழற்கோதை 
வந்தாள்‌ ; திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள்‌ ; தென்ன 
ரங்கம்‌ தொழும்‌ தேதி வர்தாள்‌ ? என்று முன்னே 
கட்டியம்‌ கூறிச்‌ செல்லலானார்கள்‌. 

அரசன்‌, பட்டா தர்‌ முதலாயினாருடன்‌ கோதை 
யாரின்‌ சிவிகை அழகயெமணவாளன்‌ திருமண்டபத்தை 
அடைந்தது. உடனே சல மாதர்கள்‌ இவிகையின்‌ 
திரையை விலக்கினார்கள்‌. கோதையார்‌ உடனே இவிகையி 
னின்‌ றிறங்கக்‌ கோனணி சங்கம்‌ வந்த குடியிருந்தாற்‌ 
போன்ற திருக்கழுத்திற்‌ செங்கழுநீர்‌ மாலை விளங்க, அழ 
கிய மணவாளன்‌ ௮ூற்‌ சென்றனசர்க, அவருடைய 
காதளவோடி நீண்டு மிளிரும்‌ விழிகளாதிய குவளைகள்‌, 
அப்பெருமானுடைய ₹* கரியவாகிப்‌ புடைபரர்‌ து மிளிர்ந்து 
செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்களாகிய 
தாமரைகளில்‌ சென்று பொருந்திக்‌ கலந்தன. அவ்‌ 
விறைவனுடைய அவ்விழிகளாகிய தாமரைகள்‌, கோதை 
யாருடைய கண்களாதிய குவளைகளில்‌ சென்று படிந்து 
கலந்தன. உடனே கோதையார்‌, அரவரசப்‌ பெருஞ்‌ 
சோதியாயெ உயர்‌ வெள்ளை அணையை மிதித்து ஏறி, 
அத்திருவரங்கத்‌ தமுதனை த்‌ தம்முடைய பொற்றாமரைக்‌. 
கைகளால்‌ தழுவிக்கொண்டு அவன்‌ திருமேனியினுள்‌ 
மறைந்தருளினார்‌. அரசர்‌ முதலாயினார்‌ வியப்புற்று 
நின்றனர்‌. 


பட்டநாதர்‌, ₹: எம்பெருமானே என்னருமைச்‌ 


புத்தகம்‌] ஆண்டாள்‌ வரலாறு 165: 


செல்வியை யான்‌ ,காணாதபடி மறைத்தருளிவிட்டனையே !. 
இது நின்‌ திருவருளுக்கு ஏற்றதாகுமோ ? என்று வருந்திக்‌ 
கூறினர்‌. திருவரங்கநாதர்‌, “அன்பிற்‌ கறந்த: அறிஞசே.. 
வருந்தா தீர்‌; உம்முடைய அரும்பெறற்‌ செல்வி என்‌ .அரு 
இல்‌ வீற்றிருக்கன்றனள்‌ ; கோக்குவீராக?? என்னு அசரீரி 
யாக இருந்து பணித்தருளினன்‌. அச்சொற்களைக்‌ கேட்டு, 
உடனே பட்டராதர்‌ பாண்டிய நாட்டு வேந்தர்‌ முதலான 
வர்கள்‌ திறாவரங்கராதன்பால்‌ தங்கள்‌ கோக்கத்தைச்‌ 
செலுத்தினாகள்‌. அப்போது - திருவரங்கநா தன்‌ அருகில்‌ 
ஒருபால்‌ திருமகளும்‌, மற்றொருபுறம்‌ நீளையும்‌ வீற்றிறாக்க 
அவர்களுக்கிடையில்‌ கோதையார்‌ வீற்றிருத்தலை அவர்கள்‌ 
அனைவரும்‌! கண்டு களிப்பு என்னும்‌ கடலுள்‌ ' ஆழ்ந்தார்‌ 
கள்‌. பட்டநாதர்‌ (இச்‌ செல்வி, திருமகளும்‌ நீளையும்‌ 
தனக்கு இருபுறத்தினும்‌ வீற்றிருக்க, அவர்களுக்‌ கிடையில்‌ 
வீற்றிருக்கன்றனள்‌ ; ஆதலின்‌, பூதேவியின்‌ அவதாரம்‌ 

ஆனவளே ; நம்முடைய ஈல்வினையின்‌ பயனாக நம்மை. 
வாழ்வித்தருள நம்மிடம்‌ இவ்வடிவினில்‌ தோன்றி இது 
காறும்‌ ஈம்மை மகிழ்வித்‌தவந்தனள்‌ ?? என்று எண்ணிக்‌ 
களிகூர்ந்தனர்‌. திருவரங்கநாதர்‌, அசரீரியாக “அன்பின்‌ 
செல்வரே, நீர்‌ இனி மிதிலை வேற்தரைப்போல்‌ நமக்கு, 
மாமனார்‌ ஆய்விட்‌டீர்‌; இனி நீர்‌ சிவில்லிப்புத்தூருக்குச்‌ 
்‌ சென்று முன்போல எமக்குத்‌ திருமாலைக்‌ தொண்டினைச்‌ 
செய்துகொண்டு, இனியன கூறி உலகினரை உய்விப்‌: 
ரக” என்று கூறியருளினன்‌. பட்டநாதர்‌ அரசன்‌ 
முதலியவர்கள்‌, களிப்பென்னும்‌ தேனை அறார்தித்‌, தம்மை: 
மறந்து, கண்களினின மு நீர்‌ அருவி யெனப்‌ பெருக, ஆடிப்‌: 
பாடித்‌, இருவரங்ககாதனை வணங்கி, அப்பெருமானிடம்‌ 
விடை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள்‌. 


அங்ஙனம்‌ அவர்கள்‌ திரும்பி வருகையில்‌ பட்ட 


166 ஆழ்வார்கள்‌ வரலாறு [முதற்‌ 


நாதருடைய ய பதன க்கை மகளிர௫ள்‌, முன்னே தன்‌ 
தடியின்யால்‌ திருவரங்கநா சன்‌ கோதையாசை மணம்‌ 
புரிவன்‌ என்பதில்‌ ஐயுற்றுக்‌ கூறிய மதிமுகமான்‌, தன்‌ 
தோழியை நோக்கி, “என்‌ அன்பிற்கு உறையுள்‌ ஆகிய 
தோழியே, ரான்‌ எம்பெருமானாகிய திருவரங்கநாத 
னிடத்து உண்மையான அன்பு சொண்டிலாதவள ; 
ஆதலின்‌, அப்பெருமான்‌ கோதையை மணந்துகொள்வன்‌ 
என்பதில்‌ ஐயுறவு கொண்டேன்‌. நீ ௮வ்விறைவனிடத்தில்‌ 
உண்மை அன்பு உடையவள்‌ ; ஆதலின்‌, அம்முதல்வன்‌ 
மெய்யர்க்கு மெய்யனாக விளங்கி, அவர்கள்‌ விரும்பிய 
வற்றை மறுக்காமல்‌ அளித்தருள்வன்‌ என்பதனை நன்கு 
உணர்ந்தனை; அன்புடையாய்‌, நீ துணிவுடன்‌ கூறியபடியே 
எம்பெருமான்‌ கோதையை ஏற்றருளியதை நேரிற்‌ கண்ட 
தனால்‌ என்‌ ஜயுறவு நீங்கிற்று. ஆனால்‌, கோதையை நாம்‌ 
முன்போல்‌ காணக்‌ கூடுமோ? என என்‌ மனம்‌ கருது 
கின்றது 92 
அவள்‌ கூறியவற்றைக்‌ கேட்ட அவள்‌ தோழி அவனை , 
"ோக்‌இ, “நல்லாய்‌, நாம்‌ கோதையை முன்போலக்‌ 
காணவேண்டும்‌ என : உறுதியும்‌ அன்பும்‌ உடைய 


வர்களாய்க்‌ கருதுவோமானால்‌ கோதையை முன்போலலே | 
காண்போம்‌. அதில்‌ நீ இறிதும்‌ ஐயுறவு கொள்ள 
வேண்டா '' என்றனள்‌. 
பாண்டிய நாட்டு மன்னன்‌ பட்டகாதரிடம்‌ விடை 
பெற்றுக்கொண்டு சென்று தன்‌ அரண்மனையை அடைக்‌ 
தனன்‌. 'கோதையாருடைய திருமணத்தைக்‌ கண்டு. 
களித்தற்காக வந்தவர்கள்‌ யாவரும்‌ தத்தம்‌ இருப்பிடம்‌! 
அடைந்து இதிருவரங்ககாதன்‌ கோதையாரை ஏற்றருளிய 
வியப்பாகிய செயலைப்‌ பற்றிப்‌ பேசிப்‌ பேசி மகிழ்‌ கூர 
லானார்கள்‌. பட்டகாதர்‌ சிவில்லிப்புத்தூரை அடைந்து) 


டயல்‌. ஆண்டாள்‌ வரலாறு 167 


வ்டபெ, தும்‌ அலு எழுர்தருளியுள்ள பெருமானுக்கு 
முன்போலவே திருமாலைக்‌ தொண்டைச்‌ செய்துகொண்டு 
உலகத்தார்களை, உய்யும்‌ நெறி கூறி இனிது வாழ்வித்து 
வருவா ராயினார்‌. 


கோதையாரைப்‌ பற்றிப்‌ பிறர்‌ கூறியவை 
நேரிசை வெண்பா 
சூடிக்‌ கொடுத்த சுடர்க்கொடியே தொல்பாவை 
பாடி யருளவல்ல பல்வளையாய்‌--நாடிஙீ 
வேய்கடவற்‌ கென்னை விதியென்ற இம்மாற்றம்‌ 
காங்கடவா வண்ணமே கல்கு, — தனியன்‌ 
அல்லிகாள்‌ தாமரைமேல்‌ ஆரணங்கின்‌ இன்று வி 
மல்லிகா டாண்ட மடமயில்‌--மெல்லியலாள்‌ 
ஆயர்‌ குலவேந்தன்‌ ஆகத்தாள்‌ தென்புதுவை 
வேயர்‌ பயந்த விளக்கு. தனியன்‌ 
ஆண்டாள்‌ அவதரித்த மாதமும்‌ நாளும்‌ 
இன்றோ திருவாடிப்‌ பூரம்‌ எமக்காக 
அன்றோதஇிம்‌ காண்டாள அவதரித்தாள்‌— குன்றாத 
வாழ்வான வைகுந்த வான்போகம்‌ தன்னையிகழ்ம்‌' 
தாழ்வார்‌ திருமகளார்‌ ஆய்‌,  : 
வாழி திருநாமம்‌ 
எண்சீர்க்‌ கழ்நெடிலடி ஆசிரிய விருத்தம்‌ 
திறுவாடிப்‌ பூரத்திற்‌ செகத்துதித்தாள்‌ வாழியே 
திருப்பாவை முப்பதும்‌ செப்மினாள்‌ வாழியே 
பெரியாழ்வார்‌ பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே 
அபரும்பூதூர்‌ மாமுனிக்குப்‌ மீன்னனாள்‌ வாழியே 
ஒருதூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள்‌ வாழியே 
உயரரங்கர்க்‌ கேகண்ணி யுகந்தளித்தாள்‌ வாழியே 
மருவாரும்‌ திருமல்லி வளநாட வாழியே 
வண்புதுவை ஈகர்க்கோதை மலர்ப்பதங்கள்‌ வாழியே... 
ஆண்டாள்‌ வரலாறு முற்றிற்று. 
(முதற்பாகம்‌ முந்திற்று,) 


பிழை திருத்தம்‌ 


யக்கம்‌ வரி பிழை திருத்தம்‌ * 
6 98 யிருந்தனால்‌ யிருக்ததனால்‌ 
30 20 சென்று நீ சென்று 
உ. 29 ற்வறால்‌ வற்றால்‌ 
22 80 தோக்லர்‌ மோக்கிக்‌ 
AA 98 நீவீரனேர தீ ல வீரனே, நீ 
49 8 ீ என்று என்று? 
52 18 தன்‌ பரகாலர்தன்‌ 
ன்‌ 20 உன்‌ நீ உன்‌ . 
56 16 வேந்தர்‌ வேந்தர்‌ வேந்தர்‌ வேந்தன்‌ 
:66 21 மணமகளை மணாமசனை 
5 22 என்றும்‌ என்னும்‌ 
ஜ்‌ 27 பெயராக்‌ .பெயராகக்‌ 
68 19 அவர்களுடைய அவர்களருளை 
91 26 அமுமறைமின்‌ அருமறையின்‌ 
98 10 காச்‌யொர்‌ நரய்ச்சியார்‌ 
102 15 கண்ட நல்வேலி கண்டல்‌ நல்வேலி 
104 24 நாற்று எண்பது நூற்று எட்டு 
111 5 தமிழ்கன்‌ தமிழினன்‌ 
ஷி 27 நலந்திகழும்‌ வலந்திகழும்‌ 
112 4  வட்டங்களுக்ளுட்‌ வட்டங்களுக்குட்‌ 
க 17 மொழி, நடையின்‌ மொழி நடையின்‌ 
ஷு 20 கருளே, புரியும்‌ கருளே புரியும்‌ 
$5 25 மெய்மை ', மெய்ம்மை, 
180 30 பெருக்கம்‌ ்‌ பெருக்கத்தை 
188 6 தம்‌ தன்‌ 


குறிப்பு :-— முதற்‌ பத்தகத்தின்‌ 3-ஆம்‌ பக்கத்தில்‌ 18-ஆம்‌ வரியில்‌ 
முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌ என்று இருப்பதை விகுதி பெற்ற 
தொழிற்பெயர்‌ என்று திருத்திக்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


